KALANILAYAM 


தனிப்பிரதி ரூ.0 8 0 


கலாநீலயம்‌ 


HA Hiterary Weekly 
வியாழன்தோறும்‌ வெளிவரும்‌. 


காரியாலயம்‌:--- 


வருஷ சந்தா 
உள்‌ நாடீ ரூ.7 8 0 வேளாளர்‌ தேரு, 
புறநாடூ ரூ. 9 0 0 புரசைபாக்கம்‌ சேன்னை. 
Vol 4.] 19831 மே மீ? 81௨ [No. 20. 
பொருளடக்கம்‌. 
தலையங்கம்‌ (Leader) 981 5. யாப்பிலக்கணம்‌ (தொடை - எதுகை,மோனை) 889 


2. அப்பர்‌ (64-௧லை-யோகம்‌) 


6. மகாமகோபாத்தியாய ௨. வெ. சாமிசாத ஐயர்‌ 


E. N. சணிகாசல முதலியார்‌ B.A. B.L. 383 7. 8. கோதண்டராம ஐயர்‌ 898 
8. சூளாமணி - (இரதறூபுரச்‌ சருக்கம்‌ - 76-88) 7. சம்ப ராமாயணம்‌ (கர்‌ நீங்கு படலம்‌) 

K. இராமரத்மம்‌ ஐயர்‌ B.A. 260 T. N. சேஷாசலம்‌ B.A. B.L. 395 
நீ. பிஸாரோ சாடகம்‌ - (அங்கம்‌-5, களம்‌ 3 & 4.) 8. வர்த்தமானம்‌ 899 

R. B. Sheridan 888 ல்‌ 


கலா நிலயம்‌ 


மெய்ம்மையை அலமாச்‌ செய்யலாமோ. 


காம வெகுளி மயக்கம்‌ என்னும்‌ மும்மலங்கள்‌ அற்ற 
வர்தாமே வீடுபெற்றவர்‌ என்பதற்‌ குரியவராதல்‌ 
பண்டைநாள்‌ கண்ட வுண்மை. இம்மூன்றில்‌, இன்ன 
தென்று தன்னை எளிதில்‌ தோற்றிக்கொள்ளாமை 
யாலும்‌ மற்றைய இரண்டிற்கும்‌ காரணமாயிருத்தலா 
அம்‌ இறுதியில்‌ நின்ற மயக்கமே மிகவும்‌ பொல்லா 
தீது. அதன்‌ இலக்கணத்தை வெவ்வேறு வகைகளில்‌ 
விரித்துரைப்பாராயினும்‌ மெய்ம்மையைப்‌ பொய்‌ 
யென்றும்‌, பொய்யை மெய்யென்றும்‌ மாறி மயங்இ 
விவகரிக்கன்ற மாநட மடமையை உட்கொண்டு 
திரிவது அதன்தொழில்‌. இந்தத்தொழில்‌, பொய்யை 
மெய்யெனக்‌ கொள்வதென்றும்‌, மெய்யைப்‌ பொய்‌ 
யெனக்‌ கொள்வதென்றும்‌ இருதிறத்தினில்‌ எ தருற 
நடக்கும்‌ என்பதைச்‌ சிறிது முன்னரே குறித்திருக்‌ 
கின்றோம்‌. 
காம்‌ இங்கு இதன்‌ தத்துவங்களை சமயகொள்கை 
களின்படி ஆராய நினைக்கவில்லை. மற்று, இன்று ஈம்‌ 
மிடைப்‌ பயில்கின்ற இயக்கங்களின்‌ அடிப்படையான 


நேர்மையை நிறுத்துத்‌ தரம்பார்ப்பதற்யென்ற இரண்‌ . 


டொரு விடயங்களை மாத்திரங்‌ கருதுவோம்‌, மெய்‌ 
யாய ஒன்றைப்‌ பொய்யென முதலில்‌ மயக்கவிட்டால்‌ 
அம்மயக்கத்திற்குரிய குறை ௮தனேடு நின்‌ றுவிடும்‌. 
மற்றவைகளையும்‌ அது சார்ந்திடாதெனப்‌ பொது 
வகையிற்‌ கூறலாம்‌. இரவி லொரு தெருவோரத்தில்‌ 
படுத்திருந்த நாயினைக்‌ கல்‌ இடக்கன்றதென மயங்கு 
வானாயின்‌, அதனால்‌ இவனுக்கேனும்‌ அர்நாய்க்‌ 


கேனும்‌ யாதும்‌ தீது நேராமல்‌ தீரினுர்‌ தரலாம்‌. 
பிறகு ௮து நாயென்று தெரிந்தபின்‌, வேறு ஒரு 
கல்கிடந்தாலும்‌ அதுவோர்‌ (நாயோ ' என விலகிக்‌ 
செல்லும்‌ மதியே அவனுக்கு வாய்க்கும்‌, மெய்யாய 
நாயை அவன்‌ முதலில்‌ கல்லென்று பொய்யாகக்‌ 
கருதியதன்‌ பயன்‌ பெரும்பான்மை இன்னதே. இவ்‌ 
வாறன்‌ றி முதலில்‌, கல்லொன்றைக்‌ கண்டு ஈநாயென 
மயங்கனவன்‌ அவன்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. 
பிறகு அப்பிழை தெரிந்தபின்‌ நிசமானவோர்‌ நாயைச்‌ 
கல்லெனக்‌ கருதப்‌ புகுவது அவனுக்கு இயற்கையா 
கும்‌. அப்படிக்‌ கருதியவன்‌ கையுங்காலஞ்‌ சும்மா 
இரா. கல்தானே அஅவென்ற நிச்சயத்தாலும்‌ -இம்‌ 
முறை முன்போல்‌ தான்‌ மோசம்‌ போகவில்லை என்‌ 
பதை வற்புறுத்துவதற்கும்‌, நாற்றிற்குத்‌ தொண்‌ 
ணூற்றொன்பது, கைத்தடிசொண்டு அடித்தேனும்‌ 
கால்கொண்டு உதைத்தேனும்‌, நாய்க்குக்‌ துன்பஞ்‌ 
செய்து தானுங்‌ கடிபடுவான்‌. இது மாந்தரியல்‌. 
பொய்யாய கல்லை முதலில்‌ மெய்யாய நாயென்று 
மயங்கியதால்‌ விளைந்த பொல்லாங்கு இத, இன்ன 
ணம்‌, சிறிதும்‌ பெரிதுமான பல்வேறு விடயங்களில்‌ 
இந்தச்‌ செய்தியின்‌ அண்மையைச்‌ சற்றே ஆராய்ந்து 
உணர்ந்துகொள்ளலாம்‌. முதலில்‌ மெய்யைப்‌ பொய்‌ 
யென்று மயங்கனும்‌ மயங்குக, பொய்யை மாத்திரம்‌ 
மெய்யென மயக்கப்‌ பயிலவேண்டாம்‌. பின்னதில்‌ 
விபரிதம்‌ பெரிதுளது. இவ்வுண்மையத்‌ தன்னுட்‌ 
கொண்ட சம்பவம்‌ ஒன்று--நகை மிக விளைக்குந்‌ 


ம்‌ 


882 0 ஸு கமய கலா நிலயம்‌ 


- 


[மே 21, 1931 


ளு 


தாரத்தது-—எம்‌ கண்முன்‌ நிகழ்ந்ததை, இங்கு உரைப்‌ 
பது இக்‌ கருத்தை விளக்குதற்‌ குதவும்‌ என நினைக்‌ 
இன்றோம்‌. 

நாலைந்து ஆண்டுகளுக்குமுன்‌ எம்‌ உறவினர்‌ இலர்‌ 
எம்‌ மனையின்கண்‌ விருந்தினராக வந்திருந்தனர்‌. இவர்‌ 
சென்னையிலுள்ள சத்திரகலாசாலையை (School of 
Arts) காண விழையவே, அவர்களை அங்கு அழைத்‌ 
அச்‌ சென்றோம்‌. எம்மொடு வந்திருந்தவர்களில்‌, முப்‌ 
பத்தைந்து நாற்பது வயதுடைய மாது ஒருத்தி-உயர்‌ 
தா உத்தியோகத்திலிருப்பவர்‌ ஒருவருடைய மனைவி- 
அவளுடைய பிள்ளை யொருவன்‌ அவ்வருடம்‌ பி. ௪. 
பரிட்சைக்குச்‌ சென்‌ றிருந்தான்‌. நாங்கள்சென்று இத்‌ 
இரகலாசாலையின்‌ வாயிலில்‌இறங்கனோம்‌. அதன்வாயி 
லில்‌, ௮ச்சாலையின்‌ வாயில்காப்போன்‌ (Gate-peon) 
உருவம்‌ ஒன்று மண்சிலைசெய்து வைக்கப்‌ பெற்றி 
ருந்தது. இச்சிலை செய்தவன்‌ திறமையால்‌, ௮௮ சிலை 
யென்றும்‌ உயிருடைய ஆளை என்றும்‌ எளிதில்‌ 
தெரிக்துகொள்வது அருமை: மேலும்‌, அச்‌ இத்திர 
கலாசாலையின்‌ வாயிற்சேவகனையே நேரே வைத்துக்‌ 
கொண்டு அவனையேபோல்‌ அமைத்த சிலை அது. 
உடை நிறம்‌ உடல்வாட்டம்‌ அவ்வளவும்‌ அப்படியே. 
காம்‌ முன்னே குறித்த அர்த மாது, இச்சிலையைப்‌ 
பார்த்து வாயிற்சேவகனே  உட்கார்ர்திருப்பதாக 
மயக்க, “ஏனப்பா, நாங்கள்‌ உள்ளே போகலாமோ”” 
எனக்கேட்டனள்‌. அவ்விதமே மயங்யெவர்‌ எம்மோடு 
வந்தவர்களில்‌ இன்னும்‌ 'இரண்டொருவர்‌, இறுதியில்‌ 
தம்‌ பிழையறிந்து அவள்காண யாவரும்‌ ஈகையெய்தி 
னோம்‌! பின்னர்ச்‌ சில நாட்களுக்கப்பால்‌ சென்னையின்‌ 
வேறோரிடத்தில்‌ பெரியதோர்‌ பொருட்காட்சி (exhi 
bition) நிகழலாயிற்று. அதற்கும்‌ அவ்விருக்தினர்‌ 
களோடு சென்றோம்‌.அங்குச்‌£சித்‌ திரகலாசாலையாரும்‌”” 
தமக்கென வொரு தனிப்‌ படமாடம்‌ அமைத்து அத 
னுள்‌ தம்‌ சித்திரப்பொருள்களைக்‌ காட்சிக்கு வைத்‌ 
திருந்தனர்‌. அதனருகு அண்மினோம்‌. இதற்குள்‌ 
செல்வதோ இல்லையோ, என்னும்‌ வாதம்‌ ஏற்பட்டது. 
சிலநாட்களுக்கு முன்தான்‌ கலாசாலையிலேயே பார்த்‌ 
தாகிவிட்டபடியால்‌ மீண்டு மிங்குப்‌ (போவானேன்‌' 
என்றார்‌ சிலர்‌; “போவோமே என்றார்‌ பிறர்‌. இதற்‌ 
இடையில்‌, பொருட்காட்சி பார்ப்பதற்குப்‌ போர்‌ 
திருந்த எமக்கு ஈட்பாய வேறோர்‌ குடும்பத்தினர்‌, 
எங்களைக்‌ கண்டதும்‌ உறவாடி எம்முடன்‌ வந்து 
சேர்ந்துகொண்டு, அச்‌ சித்திரகலாசாலைக்‌ காட்சிப்‌ 
பொருள்‌ வைத்திருந்த இடத்திற்குள்‌ தம்மோடுவரு 


மாறு தூண்டினர்‌. நாங்களும்‌ உடன்பட்டு அதன்‌ வாயி 
லண்டை நகர்ந்தவுடன்‌, “என்னை அங்கு ஏமாற்றி 
யது போதாதென்று இங்கும்‌ வந்து உட்கார்ந்து 


கொண்டிருக்கன்றது பார்‌ இது”. என்று இயம்பிக்‌ - 


கொண்டே, உருவச்சிலை என மதித்த வாயிற்சேவகன்‌ 
இருபுற . விலாக்களிலும்‌ தன்னிரு கைவிரல்களையும்‌ 
விட்டளைந்து இண்டினாள்‌, முன்னைநாள்‌ சிலையை 
ஆளென்று மயக்கியஅம்மாது.என்னம்மா இது;உங்‌ 
களுக்கென்ன பைத்தியம்‌ கியித்தியம்‌ பிடித்திருக்‌ 
இன்றதா, என்னைப்‌ போட்டுக்‌ கண்ட்ரீங்க” என்று 
திகைப்புடன்‌ குதித்தெழுந்தான்‌ அந்தச்‌ சேவகன்‌. 
இந்த விபரிதத்தின்‌ இரகசியத்தை அறிவது ௮௬ 
மையோ ! இங்கு உட்கார்ந்திருந்தது உருவச்சிலை 
யன்று, முன்‌ இவள்‌ கண்டு மயக்கிய சிலைக்குத்‌ தன்‌ 
அருவத்தைத்தந்த ஆளே இன்‌றுஇங்குஉட்கார்ந்தான்‌. 
ஐயமே யாதுங்‌ கொள்ளாமல்‌ இவ்வேழைமாது அச்‌ 
சிலையேதான்‌ இது என்ற நிச்சயத்தால்‌ அதனோடு 
விளையாடத்‌ தலைப்பட்டாள்‌. இப்பொழுது அவள்‌ 
நிலை என்னாயிற்று. ஆற்றமாட்டா அவமானத்தால்‌ 
தவிக்கின்றாள்‌. கட்டு சிரிப்பது காணத்‌ துச்‌ 


கம்‌ புகுந்து அவள்‌ நெஞ்சை அடைக்கின்றது. வியர்க்‌ 
கின்றார்கள்‌. கண்‌ இருள்கன்றது. தலை சுழல்கன்‌ 


றது. போதும்போதாக்‌ குறைக்குத்‌ தன்‌ பரிபவத்‌ * 


தின்‌ சான்றாகச்‌ சினேடதர்களும்‌ இலர்‌ சேர்ந்ததை 
நினைக்க நினைக்கக்‌ காதடைக்கின்றது. விக்குசன்றாள்‌.. 
இந்தச்‌ சன்மத்தை வைத்துக்கொண்டு இனியும்‌. 
நான்‌ எப்படி யிருப்பேன்‌' என்று இன்றைக்கும்‌ அவள்‌ 
அரைவிளையாட்டாக எங்கக்‌ கேட்கலாம்‌. 


பொய்யைமெய்யென முதலில்‌ மயங்கி இருந்ததன்‌ 
முடிவைக்‌ காட்டுதற்கு இதனிற்‌ சிறந்ததோர்‌ ஈடை 
முறை உதாரணம்‌ தேடலரிது. இனி, அவ்வம்மை 
சித்திமொன்‌ நிருக்குமிடம்‌ நாடமாட்டாள்‌. முத 
லில்‌ இவள்‌ பொய்ச்சிலையை மெய்ச்சேவகன்‌ எனமய 
ங்கிஇருந்ததாற்றான்‌ பின்னை இவவிபரிதம்‌ விளையலா 
யிற்று.மெய்யைப்‌ பொய்யென்றுமயங்குமொரு மாறுட்‌ 
டம்‌ முன்னுரைத்தபடி தீது பெரிதில்லாமற்‌ கழியி 
னும்‌ கழியலாம்‌. அப்படித்‌ தீது உள்தாயினும்‌ அதன்‌ 
கொடுமை மற்றையதுபோன்ற அவ்வளவு அதிகமா 
யிராது, பொய்யையோ மெய்யென்று ஒருதரம்‌ 
மோசம்போனால்‌ பிறகு தப்பிப்‌ பிழைப்பது எவ்வகை 
யிலும்‌ இயலாதென நினைக்கவேண்டி யிருக்னெறது. 
சிலந்தியைப்போல்‌, தன்‌ எட்டுக்கால்களாலும்‌, அம்‌ 
மயக்கவலைப்பட்டோர்‌ மீது, தன்‌ விஷமுடைய நூல்‌ 
களைப்‌ பின்னிவிடும்‌. 


இக்காலப்‌ பொதுஜன வாழ்க்கையின்‌ பெரும்‌ 
பகுதி இந்தச்‌ சென்னைச்‌ இத்திரகலாசாலை வாயில்‌ 
காப்போன்‌ விலாப்புறம்‌ இண்டலுண்ட சரித்திரத்தின்‌ 
பிரதிபிம்பங்களே. பொய்யான பலவற்றை முதலில்‌ 
மெய்யெனக்‌ கருதும்படி பயின்றுவிட்டுப்‌ பிறகு 
போய்‌ மெய்யையெல்லாம்‌ பொய்யென மருளப்புகு 
இன்றார்‌ மாந்தரில்‌ எண்ணிறந்தோர்‌. மெய்யை. மெய்‌ 
யென மதியாது கண்டபடி கண்டுதின்றனர்‌. அம்மெய்‌ 
மையோ,என்னவி.அ, என அலமந்து திகைக்கின்ற து. 
மனிதர்களோ, இதனால்‌, மானமும்‌ தம்மரபிற்குரிய 
பெருமையும்‌ இழந்து இழந்து சிறுமையுற்றுக்‌ குறுகி 
வரக்‌ காண்கின்றோம்‌. பேசுவது வீரம்‌; மற்று, எத்‌ 
திக்கு. நோக்கினும்‌, மக்களது இந்தனை சொல்‌ 
செயல்யாவும்‌, மயக்கறு காட்சியராய்‌ ஈடுநிலை நிற்கும்‌ 
மேலோர்‌ உள்ளம்‌ கூசும்படி குலைந்து குவிகின்றன. 
உரிமை உரிமை என்றொரு ஊக்கம்‌ இச்காள்‌ உல 
கெங்கும்‌ உலவுஇன்றதூ. உரிமை  என்பதொன்று 

உண்மையில்‌ இருப்பதாக யாம்‌ எண்ணவில்லை, இவ்‌ 
விடயத்தை முன்னெருமுறை [ வால்யூம்‌ 3,பக்கம்‌41 | 
(உரிமையின்‌ பொய்மை” என்னுந்‌ தலையங்கத்தில்‌ 
விரித்‌ துரைச்‌ திருக்கின்‌ ராம்‌ சட்டங்களும்‌ கோர்ட்டு 
களுங்‌ அதிகாரிகளு வ்‌ டைக்க_மற்றவர்‌ நமக்குத்‌ 
திமை செய்யப்படாது என்ற உரிமை நமக்இல்லை. 
நாம்‌ மத்தவர்க்குத்‌ தீமை. செய்யலாகாது என்னுங்‌ 
கடமையே நமக்குளது. ஒவ்வொரு உரிமைக்‌ கும்‌ 
ஈடாக ஒரு கடமையுண்டு என்பது மேனாட்டுச்‌ சட்ட 
சாஸ்திரத்தின்‌ கொள்கை ; ஆலை ஒவ்வொரு அய்‌ 
மைக்கும்‌ ஈடாக ஒரு உரிமையுண்டு என்று அவர்‌ 
களுஞ்‌ சொல்லவில்லை. நாம்‌ இன்னுஞ்‌ சிறிது முன்‌ 
சென்று, தம்‌ கடமையை மறந்தவர்களே உரிமையில்‌ 
ஊக்கங்கொள்வார்‌ என. உரைக்கின்றோம்‌. ஏனெ 
னில்‌, தாம்‌ உரிமையென்று எண்ணிபதெல்லாம்‌ 
பொய்யாய்ப்‌ போவதைக்‌ காணக்காணத்‌ தம்‌ அசங்‌ 
காரம்‌ புண்படவே, புண்பட்ட அகங்காரம்‌ (W௦ம- 
nded Pride) எல்லா வற்றிலும்‌ பொல்லாதா தலின்‌, 
தானும்‌ அல்லலுற்று மற்றவரையும்‌ அல்லலுக்‌ கா 
ளாக்குகின்றது. 


மே 21, 1931] 


கலர நிலயம்‌ 383 


ஒ ஓ 
அப்பர்‌ | or 
அப்பரும்‌ ௮௮பத்தினான்கு கலைகளும்‌. 
24. யோகம்‌ 
[64-வது பக்கத்‌ தொடர்ச்சி] 


8. இராஜ யோகத்தின்‌ சிறப்பு அங்கங்கள்‌ 
சமாதி (தொடர்ச்சி) ச.கஜநிலை. 


ணுவுக்கணுவாய்‌ அந்தரத்தில்‌ பரமனை த்‌ தரி௫ப்‌ 
பது சொரூபசமாதி யென்று கண்டோம்‌. அம்‌ 
மூலக்‌ கருவி னிலக்கணம்‌ அப்பர்‌ கூறியவாறு. 


கருவையென்றன்‌ மனத்திருந்த கருத்தை ஞானக்‌ 
கடஞ்சுடரைப்‌ படிர்துடெர்‌ தமரா ரேத்து 
-முருவையண்டத்‌ தோருமுதலை யோத வேலி 
யுலகினிறை தோழிலிறுதி நடூவாய்‌ நின்ற 
.மருவைவென்‌ ற குழன்மடவாள்‌ பாகம்‌ வைத்த 
மயானத்து மாசிலா மணியை வாசத்‌ 
_தருவெறும்பி யூர்மலைமேன்‌ மாணிக்‌ கத்தைச்‌ 
- செழுஞ்சுடரைச்‌ சென்றடையப்பெற்றேனானே. 
்‌ இருவெறும்பியூர்‌ - திருத்தாண்டகம்‌ 8, 
சூழுந்‌ துயர மறுப்பார்‌ போலுந்‌ 
தோற்ற மிறுதியாய்‌ நின்றார்‌ போலும்‌ 
ஆழுங்‌ கடனஞ்சை யுண்டார்‌ போலும்‌ 
ஆட அகந்த வழகர்‌ போலும்‌ 
தாழ்வின்‌ மனத்தேனை யாளாக்‌ கொண்டு 
தன்மை யளித்த தலைவர்‌ போலும்‌ 
ஏழு பிறப்பு மறுப்பர்‌ போலும்‌ 
இன்னம்பர்‌ தான்தோன்றி ஈச னாசே. 
திருவின்னம்பர்‌ - திருத்தாண்டகம்‌ 5. 


யிராது. மறுபடியும்‌ சடப்பொருளாய இயற்கையே 
தோன்றும்‌. அவ்வாதனையை யொழிக்கும்‌ நிமித்தம்‌ 

ன்னும்‌ கண்ணேமூடிச்‌ சொரூப சமாதியில்‌ ஆம்‌ 
வான்‌. மீண்டும்‌ வெளிவரின்‌ ஜடமான வியற்கை இத்‌ 
தான சிவமயமாய்க்‌ காணப்படும்‌ ; அதை 


போறையுடைய பூமிரீ ரானாய்‌ போற்றி 

பூதப்படையாள்‌ புனிதா போற்றி 
நிறையுடைய நேஞ்சி னிடையாய்‌ போற்றி. 

ீங்காதென்‌ வுள்ளத்‌ திருந்தாய்‌ போற்றி 
மறையுடைய வேகம்‌ விரித்தாய்‌ போற்றி 

வானோர்‌ வணக்கப்‌ படுவாய்‌ போற்றி 
கறையுடைய கண்ட முடையாய்‌ போற்றி 

கயிலை மலையானே போற்றி போற்றி, 
மூன்பாகி நின்ற முதலே போற்றி 

மூவாத மேனி முக்கண்ணா போற்றி 
யன்பாகி நின்றார்க்‌ கணியாய்‌ போற்றி 

யாறேறு சென்னிச்‌ சடையாய்‌ போற்றி 
யென்பாக வெங்கு மணிந்தாய்‌ போற்றி 

யேன்சிந்தை நீங்கா விறைவா போற்றி 
கண்பாவி நின்ற கனலே போற்றி 

கயிலைமலை யானே போற்றி போற்றி, 

. திருக்கைலாயம்‌ - இருத்தாண்டகம்‌ 69, 


என்று வெளிப்பார்வையில்‌ காணப்படும்‌ அந்தரங்கத்‌ 


அப்பர்‌ விளக்யெ அத்தன்மையை, தாயுமானவர்‌ தாண்டமூர்த்தியைக்‌ கண்டு ஆரரந்திப்பதே சகச சமாதி 
“தன்‌ அரிய அவஸ்தைநிலையை விளக்கிய பாக்காளா யாகும்‌. முப்பட்டைப்‌ பளிங்கால்‌ (prism) உலகத்தி 


அம்‌ அறியலாகும்‌. 
பந்தமறு மேய்ஞ்ஞான மான மோனப்‌ 
பண்பொன்றை யருளி யந்தப்‌ பண்புக்கேதான்‌ 
சிந்தையில்லை நானென்னும்‌ பான்மை யில்லை 
தேசமில்லை காலமில்லை திக்கு மில்லை 
'தொந்தமில்லை நீக்கமில்லை பிறிதுமில்லை 
சொல்லுமில்லை யிராப்பகலாம்‌ தோற்றமில்லை 
அந்தமில்லை யாதியில்லை நடுவுமில்லை 
யகமுமில்லை புறமுமில்லை யனைத்து மில்லை 
_இல்லை யில்லை யென்னினொன்று மில்லா தல்ல 
வியல்பாகி யென்றுமுள்ள வியற்கை யாகச்‌ 
சொல்லரிய தன்மையதாய்‌ யான்று னென்னத்‌ 
தோன்றாதேல்‌ லாம்விழுங்கும்‌ சொரூப மாகி 
அல்லையுண்ட பகல்போல வவித்தை யெல்லா 


மடையவுண்டு தடையறவுன்‌ னறிவைத்‌ தானே 


'வெல்லவுண்டிங்‌ குன்னையுந்தா னாகக்‌ கொண்டு 
வேதகமாய்ப்‌ பேசாமை விளக்குக்‌ தானே. 


தா யுமானவர்‌ - இதம்பர ரகசியம்‌. 


அள்ள பொருள்களைக்‌ காணுவோமாயின்‌ எவ்வளவு 
அழகான வர்ணங்களால்‌ அவை ஜொலிக்கு மென்றறி 
வோம்‌. ஆகையால்‌ சித்திரத்திலுள்ள வெப்பளிங்ள்‌ 
தன்மையால்‌ இயற்கைப்‌ பொருள்களைக்‌ காணு 
மிடத்து ௮ப்பொருள்கள்‌ கேவலம்‌ ஜடப்பொருள்க 
ளாய்க்‌ காணப்படாது சச்சிதானந்த இலக்கணம்‌ 
வாய்ந்து யோதியின்‌ கண்களுக்குப்‌ பிரகாசிக்கும்‌ :-- 
ஊனாூ யுயிராகி யதனு ணின்ற . 
வுணர்வாகிப்‌ பிறவனைத்து நீயாய்‌ நின்றாய்‌ 
நானே து மறியாமே யென்னுள்‌ வந்து 
நல்லனவுந்‌ தீயனவும்‌ காட்டா நின்றாய்‌ 
தேனாருங்‌ கொன்றையனே நின்றி யூராய்‌ 
திருவானைக்‌ காவிலுறை சிவனே ஞான 
ம மானாயுன்‌ பொற்பாத மடையப்‌ பெற்றா 
லல்லகண்டங்‌ கொண்டடியே னென்செய்கேனே ? 
திருவானைக்கா-திருத்தாண்டகம்‌ 2. 
இவ்வாறு இருகாவுக்கரசு மொழிந்தது வாசா கைப்‌ 
இரியமான புகழ்ச்சியன்றி - சித்தத்துள்ள சிவத்தை 


இத்தகைய சொரூபத்தை அந்தரங்கத்தில்‌ கண்டு உலகத்திலுள்ள ஒவ்வொரு பொருள்தோறும்‌ கண்டு 


களித்த யோகியானவன்‌ கண்ணைத்திறந்து வெளியே 4 ட்‌ து . ட்‌ 
கோக்குவானாயின்‌ காணப்படும்‌ இயற்கைப்‌ பொருள்‌ மாகும்‌. அப்பருக்குக கைவலயமான சகச சமாதி 


களித்த இன்பம்‌ பொங்குவதால்‌ பாடியது இப்பாசுர 


யாவும்‌, தான்‌ உள்ளே கண்ட பொருளாய்த்‌ திகழக்‌ நிலையானது இயற்கையிலுள்‌ ள யாவற்றையும்‌ அவ 
காண்பான்‌. ஆனால்‌ அர்நிலையான து முதலில்‌ ஸ்திரமா ருக்குச்‌ திவமாய்க்‌ காட்டியது, 


ல்க ரகர ௦௭ 


284 கலா நிலயம்‌ 


[மே 21, 1931 


விண்ணாூ நிலனா விசும்பு மாகி 
வேலைசூம்‌ ஞாலத்தார்‌ விரும்புகின்‌ ற 
எண்ணாக யெழுத்தாதி யியல்பு மாகி 
யேமுலகுந்‌ தொழுதேத்திக்‌ காண நின்ற 
கண்ணாூ மணியா௫க்‌ காட்டி யாகக்‌ 
காதாலித்தங்‌ கடியார்கள்‌ பரவநின்‌ ற 
பண்ணா யின்னமுதாம்‌ பாசூர்‌ மேய 
பரஞ்சுடரைக்‌ கண்டடியே னுப்ந்த வாறே, 
திருப்பாசூர்‌ - திருத்தாண்டகம்‌ 1, 
சகசசமாதி நிலையில்‌ எல்லாப்‌ பொருள்களையும்‌ * 
பிரணவமயமாய்க்‌ கண்ட வன்றொண்டர்‌, தனது 
சுவாநுபூதியை ்‌ 
ஊனங்கத்‌ தயிர்‌ பாயுயிர்க்‌ கேல்லாம்‌ 
ஓங்கா ரத்தரு வாகிரின்‌ ருனை 
வானங்‌ கத்தவர்க்‌ கும்மளப்‌ பரிய 
வள்ள லையடி யார்கள்த முள்ளத்‌ 
தேனங்‌ கத்தமு தாகியுள்‌ றந்‌ 
தேனைத்‌ திளைத்‌ தற்கரி யானை 
மானங்‌ கைத்தலத்‌ தேந்தவல்‌ லானை 
வலிவ லந்தனில்‌ வந்துகண்‌ டேனே. 
சுந்தரர்‌, 
வெளியிடுவது காண்க, இது மந்திரயோகத்தின்‌ 
முடிவு 
“ கண்டவிட மெல்லாம்‌ கடவுள்‌ மயமென்றறித்து 
கொண்ட ரெஞ்சர்‌ கேயகெஞ்சிற்கொண்டி ருப்பதெர்‌ 
[நாளோ 
என்ற தபோல்‌ இம்மேலோர்‌ சகசநிஷ்டையில்‌, 
கருதரிய விண்ணே ! நீ யேங்குமாகிக்‌ 
கலந்தனையே யுன்முடிவின்‌ காட்சியாக 
வருபொருளெப்‌ படியிருக்கும்‌ சொல்லா யென்பேன்‌ 
மண்ணேயுன்‌ முடிவிலெத வயங்கு மாங்கே 
துரிய அறிவுடைச்‌ சேடன்‌ ஈற்றின்‌ உண்மை 
. சொல்லானோ சொல்லென்பேன்‌ சுருதி யேநீ 
ஒருவரைப்போல்‌ அனை வருக்கும்‌உண்மையாமுன்‌ 
உரையன்‌ றேஉன்‌ முடிவையுரைநீயென்பேன்‌ 
தாயுமானவர்‌ - சிதம்பர ரகசியம்‌ 27. 
தாயுமானவர்‌: தான்‌ பெற்ற சகசநிலையின்‌ இலக்‌ 
கணத்தை விவரிப்பது காண்க: 
பாராதி யண்டங்கள்‌ அத்தனையும்‌ வைக்கின்ற 
பரவேளியி ண்மை காட்டிப்‌ 
பற்‌ றுமன வேளிகாட்டி மனவோளியி னில்தோய்ந்த 
பாவியேன்‌ பரிசு காட்டித்‌ 
தாராள மாய்ரிற்க நிச்சிந்தை காட்டிச்‌ 
சதாகால நிஷ்டை யேனவே 
சகசநிலை காட்டினை ; சுகாதீத நிலையந்‌ 


தனைக்காட்ட நாள்‌ செல்லுமோ 


x நித்தியமாய்‌ நிர்மலமாய்‌ நிட்களமாய்‌ 
நிராமயமாய்‌ நிறைவாய்‌ நீக்காச்‌ 
சுத்தமாய்த்‌ தூரமுமாய்ச்‌ சமீபமுமாய்த்‌ 
துரியநிறைச்‌ சுடரா யேல்லாம்‌ 
வைத்திருந்த தாரகமாய்‌ அந்த 


மயமாகி மனவாக்‌ கெட்டாச்‌ 


இத்‌ துருவாய்‌ நின்ற வொன்றைச்‌ 
சுகாரம்பப்பெருவெளியைச்‌ ஒந்தைசெய்வாம்‌. 
தாயுமானவர்‌ - பொருள்வணச்சம்‌ 1. 


காரார வெண்ணரு மாந்த கோடிகணின்று 
காலூன்‌ றி மழைபொழிதல்‌ போல்‌ 
கால்வீசி மின்னிப்‌ படர்ர்துபர வெளியெலாங்‌ 
கம்மியா னந்தவெள்ளம்‌ | 
சேராது பொழியவே கருணையின்‌ முழங்கியே 
தொண்டரைக்‌ கூவுயுஇலே ! 
சுத்தநிர்க்‌ குணமான பரதெய்வமே பரஞ்‌ 
சோதியே சுகவாரியே. 
தாயுமானவர்‌ - சுகவாரி 8.. 
கூடுதலுடன்‌ பிரிதலற்று, நிர்த்தொந்தமாய்க்‌ 
குவிதலுடன்‌ விரிதலற்றுக்‌ ்‌ 
குணமற்று, வரவினொடு போக்கற்று, நிலையான 
குறியத்று, மலமுமற்று, 
நாடுதலு மற்று, மேல்‌ நழ்௩டுப்‌ பக்கமென 
நண்ணுதலுமற்று, விந்து 
நாதமற்று, ஐவகைப்‌ பூதபேத மூமற்று, 
ஞாதுருவின்‌ ஞான மற்று 
வாடுதலு மற்றுமே லொன்றிரண்டற்று 
வாக்கற்று மனமுமற்று 
மன்‌ னுபரி பூரணச்‌ சுகவாரி தன்னிலே ன்‌ 
வாய்மடுத்‌ அண்ட வசமாய்த்‌ 
தேடுதலு மற்றவிட நிலையென்ற மெளனியே 
சித்தாந்த முத்தி முதலே 
சிரகிரி விளங்கவரு தட்சிணை மூர்த்தியே 
சின்மயா னந்த குருவே, 
கே சின்மயனார்தகுரு 8, 
சகசசமாதியின்‌ முடிவே மேற்கண்ட தாயுமான 
வர்‌ செய்யுளிற்‌ கண்டதாகும்‌. இதைத்‌ துரியாதீத 
ஆரம்ப மென்பர்‌, இந்நிலைக்கு வந்த ஜீவனா।னவன்‌ 
பிராணவாயு சம்பந்தமுமின்றி மூலத்தில்‌ தனித்துச்‌ 
சின்மாத்திர சொரூபமாய்‌ விளங்கும்‌. இர்நிலையி 
லாழ்ந்தோர்‌ மீண்டும்‌ உலக விவகாரத்திற்கு வருவ: 
இல்லை. ஆகையால்‌ முற்கூறிய துரியாவஸ்தை நிலையை 
உணர்த்துவதுபோன்ற பதிகங்கள்‌ வேறுஎக்‌ நூலிலும்‌ 
காணப்படா. ஆயினும்‌ அந்நிலையை அடியில்‌ வரும்‌ 
திருராவுக்கரசு நாயனார்‌ திருப்பதிகம்‌ போன்ற பாக்க. 
ளால்‌ சற்று அஅமானிக்கவாகும்‌ அ 
விண்ணானாய்‌ விண்ணவர்கள்‌ விரும்பி வந்து 
வேதத்தாய்‌ ீதத்தாய்‌ விரவி யெங்கும்‌ 
எண்ணானாய்‌ எழுத்தானாய்‌ கடலே மானாய்‌ 
இறையானா யெம்மிறையே யென்று நிற்கும்‌ 
கண்ணானாய்‌ காரானாப்ப்‌ பாரு மானாய்‌ 
கழிப்பாலை யுள்ளுறையுங்‌ கமல பாதர்‌ 
மண்ணானாய்‌ மாயக்‌ குரம்பை நீங்க 
வழிவைத்தார்க்‌ வவ்வழியே போது நாமே 
தருக்கழிப்பாலை - திருத்தாண்டகம்‌ 5, 
இயல்பாய வீசனை யெந்தை தன்னை 
யென்சிந்தை மேவி யுறைதின்‌ ரூனை 
முயல்வாய மூர்த்தியைத்‌ தீர்த்த மான 
தயம்பகன்‌ திரிசூலத்‌ தன்ன கையன்‌ 
கயல்பாயும்‌ கண்டல்‌ சூழ்‌ வுண்ட வேலிக்‌ 
கழிப்பாலை மேவிய கபாலப்பனார்‌ 
மயலாய மாயக்‌ குரம்பை நீக்க 
வழிவைத்தார்க்‌ கவ்வழியே போது நாமே. 
திருக்கழிப்பாலை - திருத்தாண்டகம்‌. 8, 


மே 21, 1931] 


கலா நிலயம்‌ 885 


எண்ணரிய அலொண்டகோடி அண்ட சரா 
சரங்களையும்‌ தன்னருள்‌ வெளியில்‌ இகைவைத்து நிற்‌ 
கும்படி எவராலும்‌ நிச்சயிக்கக்‌ கூடாத அற்புதமான 
கைவல்யநிலையான மேலாம்‌ அத்துவித நிலையைத்‌ தாயு 
மானவர்‌ சில பாக்களில்‌ உள்ளங்கை நெல்லிக்கனி 
போல்‌ விளக்குகின்றார்‌. அதன்‌ சாரமுற்றும்‌ சாம்‌ கண்‌ 
டறிவது மிகவும்‌ கடினமெனினும்‌ அடியிற்‌ கண்ட 
பாக்கள்‌ நமக்கு அப்பதவியை இன்றே கொடுப்பது 
போல்‌ மனதில்‌ ௬ுசிக்கக்‌ காட்டுவதைக்‌ காண்க: 
ஒன்றிரண்டாய்‌ விவகரிக்கும்‌ விவகாரல்‌ 
கடந்தேழாம்‌ யோக பூமி 
நின்று தேளிந்‌ தவர்‌ பேசா மேளன 
நியாயத்தை நிறை நிறைவைத்தன்னை 
அன்றியொரு பொருளிலதாய்‌ எப்பொருட்கும்‌ 
.... தான்‌ முதலா யசலமாஇ 
என்று முள்ள இன்பத்தைத்‌ தண்ணென்ற 
சாந்தபத இயற்கை தன்னை. (௮) 
பதமூன்றும்‌ கடந்தவர்க்கு மேலான 
பதப்‌ பரிசு காட்டிச்‌ 
சதமாகி நிராலம்ப சாக்ஷியதாய்‌ 
ஆரம்பத்‌” தன்மையாகி 
விதமியாவுங்‌ கடந்த வித்தை 
யெனுமிருளைக்‌ ண்டெழுந்து விமலமாதி 
மதமாறுங்‌ காணாத அநந்த 
சாகரத்தை மெளன வாழ்வை. (௮) 
வாழ்வனைத்துந்‌ தந்தவின்ப மாகடலை 
நல்லமிர்தை மணியைப்‌ பொன்னைத்‌ 
தாழ்வறவென்‌ ஸணுளத்திருந்த தத்துவத்தை 
யத்துவித சாரந்தன்னைச்‌ 
சூழ்பெரும்பே ரொளியை யொளிபரந்த 
பலவெளியை யின்பச்சுகத்தைமாரு 
'தேழுலகுங்‌ கலந்தின்றாய்‌ நாளையா 
யென்றுமா மியற்கை தன்னை. (4) 
தன்னையறிந்‌ தவர்தம்மைத்‌ தானாகச்‌ 
சேய்தருளுஞ்‌ சமத்தை லோகம்‌ 
மின்னை நிகர்த்‌ திடவழியாச்‌ 
சொரூபானந்தச்சுடசை வேதமாதி 
என்னையறி வரிதென்னச்‌ 
சமயகோ டிகளிடைய விடையறாத. 
'பொன்னைவிரித்‌ இடுமுலகத்‌ அம்பரு 
மிம்பரும்‌ பரவும்‌ புனித மெய்யை! (௦) 
பரவரிய பரசிவமாய்‌, அதுவேனலாய்‌ 
நானேனலாய்ப்‌ பாசசாலம்‌ 
விரவி நின்ற விசித்திரத்தை 
ஐக்யபதத்‌ தினிதிருந்த விவேகந்தன்னை 
இரவுபகல்‌ நினைப்பு மறப்பெனுந்‌ 
தொந்தம்‌ அறியார்கள்‌ இதயவேதச்‌ 
சிரமெனவாழ்‌ பராபரத்தை ஆநந்தம்‌ 
நீங்காத சிதாகாசத்தை. (6) 
அத்துவித அநுபவத்தை அனம்தமறை 
யின்ன மின்ன மறியோ மென்னும்‌ 
நித்தியத்தை நிராமயத்தை நிர்க்குணத்தைத்‌ 
தன்னருளால்‌ நினை வுக்குள்ளே 
வைத்து வைத்தப்‌ பார்ப்பவரைத்‌ தானாக 
வெந்நாளும்‌ வளர்த்துக்‌ காக்குஞ்‌ 
சித்தனைமாத்‌ தூவெளிபைத்‌ தன்மயமாம்‌ 
ஆரந்தத்‌ தேய்வந்‌ தன்னை. (7) 
தன்னிலே தானாக நினைந்து கனிக்‌ 
தவிழ்ந்துசுக சமாதியாகப்‌ 
'பொன்னிஃல மணி3பாலும்‌ மாயைதரு 
மணமே யுன்புரைகள்‌ தீர்ந்தாய்‌ 
என்னிலோ யான்பிழைப்பேன்‌ 


எனக்கினியாருன்‌ போல்வாரில்லை இல்லை 


.. உன்னிலோ திருவருளுக்‌ கொப்பாவாய்‌ 
என்னுயிர்க்‌ கோருறவு மாவாய்‌. (8) 
தாயுமானவர்‌ - மண்டலத்தின்‌ 


திருராவுக்கரசு நாயனார்‌, சகச சமாதி முடிவில்‌: 


ஜீவன்‌ அநுபவிக்கும்‌ சத்துவ நிலைமையைச்‌ லெ 
பாசுரங்களில்‌ குறிப்பிடுன் றனர்‌. அவற்றிற்குப்‌ பல 
வாதிகள்‌ பலவாறு பொருள்‌ கூறலாகும்‌. ஆகையால்‌ 
அந்தப்‌ பேதங்களை அறவேவிட்டு வாசேரது திரு 
வாக்கின்‌ சாரம்‌ பற்றி அதை யனுபவிப்போம்‌. 
ஊனு லாவி யுயிர்க்கும்‌ போழுதேலாம்‌ 
நானி லாவி மிருப்பனேன்‌ தனைத்‌ 
தேனி லாவிய சிற்றம்‌ பலவனார்‌ 
வானி லாவி யிருக்கவும்‌ வைப்பரே. 
சிட்டர்‌ வானவர்‌ சென்று வரங்கொளுஞ்‌ 
சிட்டர்‌ வாழ்தில்லை சிற்றம்‌ பலத்‌ துறை 
சிட்டன்‌ சேவடி கைதொழச்‌ செல்லுமச்‌ 
சிட்டர்‌ பாலணு கான்செறு காலனே. 
ஒருத்த னாருல கங்கட்‌ கொருசுடர்‌ 
திருத்த னார்தில்லைச்‌ சிற்றம்‌ பலவனார்‌ 
விருத்த னாரிளை யார்விட முண்டவெம்‌ 
அருத்த ராடி. யாரை யறிவரே, 
விண்ணி றைந்ததொர்‌ வெவ்வழ லின்னுரு 
எண்ணி றைந்த விருவர்க்‌ கறிவொணுக்‌ 
கண்ணி றைந்த கடிபொழி லம்பலத்‌ 
அண்ணி றைந்துநின்‌: ருடு மொருவனே. 
கோயில்‌ - திருக்குறுக்தொகை 6, 60, 7, 8 
என்றும்‌, மற்றும்‌ அத்திருப்பதியின்கண்ணே பாடிய 
புக்க திருத்தாண்டகத்தில்‌, 
இறந்தார்க்கு மென்று மிறவா தார்க்கு 
மிமையவர்க்கு மேகமாய்‌ நின்று சென்று 
பிறந்தார்க்கு மென்றும்‌ பிறவா தார்க்கும்‌ 
பெரியான்‌ றன்‌ பெருமையே பேச நின்று 
மறந்தார்‌ மனத்தேன்று மருவார்‌ போலு 
மறைக்காட்‌ டுறையு மழுவாட்‌ செல்வர்‌ 
புறந்தார்‌ சடைதாழப்‌ பூதஞ்‌ சூழப்‌ 
புலியூர்ச்சிற்‌ றம்பலத்தே புக்கார்‌ தரமே. 
புக்க திருத்தாண்டகம்‌ 7, 
எனப்‌ பாடுவது காண்க. இப்பதிகங்களில்‌ சிருஷ்டி, 
இதி ஒடுக்கமென்.னும்‌ முத்தொழில்களின்‌ மர்மங்க 
ளும்‌ அடங்கியிருப்பதுடன்‌ ஜீவன்முத்‌ தன்‌ மாயையி 
னின்று நீங்கிச்‌ சிதாகாச வடிவாய்த்‌ தான்‌ வேறு, தலை 
வன்‌ வேறில்லாமலிருக்குர்‌ தன்மையின்‌ சூட்சுமங்க 
ளும்‌ காட்டும்‌, இத்தன்மை வேண்டி வருந்திய தாயு 
மானார்‌ திருவாக்கைக்‌ காண்க :-- 
நீங்கா அயிருக்‌ குயிராகி 
நின்ற நிலையறிந்தே 
தூங்காமல்‌ தூங்கீன்‌ அல்லாதே 
.... யெனக்குச்‌ சுகமு முண்டோ? 
ஓங்கார மாமைச்‌ தெழுத்தாற்‌ 
புவனத்தை யுண்டுபண்ணிப்‌ 
பாங்காய்‌ நடத்தும்‌ பொருளே 
யகண்ட பரசிவமே, 
எனக்‌ காரண பஞ்சாட்சசம்‌, மகா காரணம்‌, ஈச்வ 
ராகார மென்னும்‌ தத்‌. துவங்களை இந்நிலையால்‌ சொல்‌ 
லாதுபோற்‌ சொல்லி, மந்திரயோகத்தினுக்கும்‌ முடி 
வாய்‌, இராஜயோக சமாதியின்‌ இறுதியாய்‌, மீளாத 
இன்பவீடாய்‌, ஆரணவாகமம்‌ எல்லாம்‌ உரைத்த 
அருளான மெளனகாரண மூலமாய்‌, எல்லாச்‌ சத்தி 
களுக்கும்‌ பிறப்பிடமாம்‌ பதத்தை, உணர்த்துகின்ற 
னர்‌, *இருநிலனாய்த்‌ தீயாக' யென்ற இருப்பாட்டின்‌ 
பெருநிலையைக்‌ கண்டறிந்து பேச்சறுவ தெந்காளோ. 
(சமாதி ழற்றிற்று.) 


இ தப்த பட செங்பவஎ வததி சனக 


1. 


01914) கலா நிலயம்‌ 


[மே 21,1931 


தோலாமொழித்தேவர்‌ இயற்றிய 


சூளாமணி 


[ 567-வது பக்கத்‌ தொடர்ச்ச] 


4, இரதற்புரச்‌ சருக்கம்‌. 


198. பாசடைப்‌ பரப்புடைப்‌ பழன நாடனை 


ஆசிடை கொடுத்தவர்‌ இருக்க வென்றலும்‌ 

அசுடை மணிக்கலை மகளிர்‌ சூழ்தர 

ஏசிடை யிலாதவன்‌ இருக்கை யெய்தினான்‌. 70. 
அவர்‌ - அச்சாரண முனிவர்‌, பசுமை அடைப்‌ 
இலைகளைக்கொண்ட 
பரந்த நீர்நிலகளையுடைய, பழனம்‌ நாடனை - வயல்‌ 
கள்‌ சூழ்ந்த நாட்டுக்கு அரசனான அவனை, : ஆரி 
யிடை கொடுத்து - ஆசீர்வதித்தலைச்செய்‌ ௫, இருக்க- 
உட்காருக, என்றலும்‌ - என்று அருளலும்‌, ஏசு 
இடை இலாதவன்‌ - பழிப்பதற்கு இடமொன்றும்‌ 
இல்லாதவனாகிய அம்மன்னன்‌, தூசு உடை மணிக்‌ 
கலை - மேலே ஆடை சூழ்ந்த இரத்தின மணிகள்‌ 
கோத்த மேகலாபரணத்தை அணிந்த, மகளிர்‌ சூழ்‌ 
தர - மகளிர்‌ தன்னைச்‌ சுற்றிநிற்த, இருக்கை எய்தி 
னான்‌ - ஆசனத்தில்‌ அமர்ந்தான்‌. 

பாசடை - பசுமை4 அடை. பரப்பு - நீர்ப்பரப்பு. 
பழனம்‌-வயல்‌; வயல்‌ சூழ்ந்த மருதநிலவைப்புமாம்‌. 


பரப்பு உடை - பசுமையான 


ஆசிடை A ஆசியிடை (ஆசியிடுதல்‌) என்பதின்‌ விகா 


சம்‌ : ஆசி-ஆசீர்வாதம்‌. ஆசு 4 இடை எனக்கொண்டு 
(ஆசு' என்பதை (ஆதி என்பதன்‌ விகாரம்‌ என்‌ 
வது, ஆசிடை' என்பது (ஆஅசிஷம்‌' என்னும்‌ 
வட. மொழியின்‌ திரிபு என்றாவது கொள்க, கலை - 
“மேகலை” என்பதின்‌ குறை; இது மகளிர்‌ தமது ஆடை 
யினுள்ளே அரையில்‌ கட்டிக்கொள்ளும்‌ ஆபரண 


விசேஷம்‌, எசுஇடை: இடை - இடம்‌. 


(பாசிடைப்பரப்பு' என்றபாடத்துக்குப்‌ பசிய நெற்‌ 
பயிர்களையுடைய வயற்‌ பரப்பு, என்க. 


194. தாளுயர்‌ தாமரைத்‌ திருவும்‌ தண்கதிர்‌ 
நீளெழி லாரமு நிழன்று கண்குலாம்‌ . 
தோளிணை செவ்வியோ வென்னச்‌ சூழொளி 
வாளவன்‌ மணிமுடி வணக்க வாழ்த்தினான்‌. 77 
தாள்‌ உயர்‌ தாமரை-தண்டின்மேலோற்கிய தாமரை 
யில்‌ வாழும்‌, திருவும்‌ - ஜயலக்ஷ்மியும்‌, தண்‌ கதிர்‌ - 
குளிர்ந்த கரணங்களை வீசும்‌, நீள்‌ எழில்‌ - மிக்க அழ 
கோடு கூடிய, ஆரமும்‌ - முத்து மாலையும்‌, நிழன்று - 
விளங்கி, கண்குலாம்‌-கண்டார்‌ கண்களை மூழ்விக்கும்‌, 
தோள்‌ இணை-உன து தோள்களிரண்டும்‌, செவ்வியோ- 
செளக்கியமாய்‌ இருக்கன்‌ றனவா, என்ன - என்று 


கேஷேமம்‌ விசாரிக்க, சூழ்‌ ஒளி வாள்‌ அவன்‌ - ஒளி 


. சூழ்ந்த வாளையேந்திய அவன்‌, மணிமுடி. வணங்க - 


தனது தலையால்‌ வணக்கி, வாழ்த்தினான்‌ - அவர்களை 
நமஸ்காரம்பண்ணித்‌ ததித்தான்‌. 

திரு - இலக்ஷ்மி; இங்கே அவர்‌ எண்மருள்‌ ஒருத்‌ 
தியாயெ வீரலக்ஷமி. குலாம்‌ - குலாவும்‌. செவ்வியோ 
- செவ்வியவோ; வலியவோ. மணிமுடி - கிரீடத்தை 
அணிந்த தலை, 


அவலம்‌ _—— 


195. முனிவருட்‌ பெரியவன்‌ 
முகத்தை நோக்யொன்‌ 
றினிதுள அணர்த்துவ ப 
தடிகள்‌ என்றலும்‌ 
பனிமலர்த்‌ தாமரைப்‌ 
பழன நாடனைக்‌ 
கனியமற்‌ நின்னணங்‌ 


கடவுள்‌ கூறினான்‌. 18. 
(பின்பு மன்னன்‌), முனிவருள்‌ பெரியவன்‌ - அம்‌: 
முனிவரிருவருள்‌ மூத்தவனுடைய, முகத்தை 


நோக்கி, (அடிகள்‌ - அடிகளே, ஒன்று இனிது 
உணர்த்துவது உளது'-நான்‌ உமக்கு வணக்கத்துடன்‌ 
தெரிவித்துக்கொள்வது ஒன்று உளது”, என்றலும்‌-- 
என்று சொன்னவுடன்‌, கடவுள்‌ - அம்முனிவன்‌, 
கனிய - உள்ளக்கனிந்து (கருணையோடு), பனிமலர்‌ 
தாமரை பழனம்‌ நாடனை-குளிர்ந்த தாமரை மலர்கள்‌ 
நிறைந்த வயல்நாட்டுக்கு அரசனாயெ அவனுக்கு, 
இன்னணம்‌ - இவ்வாறு (பின்வருமாறு), கூறினான்‌ - 


' மறுமொழி தந்தருளினான்‌. 


அடிகள்‌ - அண்மை விளியாதலின்‌ இயல்பாய்‌: 
நின்றது.- கனிய - கனிந்து. 


196. துன்னிய வினைப்பகை 
அணிக்குக்‌ தொன்மைசால்‌ 
இன்னுரை யமிழ்தெமக்‌ 
தீமின்‌ என்பதாம்‌ 
மன்னநின்‌ மனத்துள 
தென்ன மாமணிக்‌ 
கன்னவில்‌ கடகக்கை 
கதழக்‌ கூப்பினான்‌. 19. 
(துன்னிய - உயிர்களைப்பற்றிய, வினைப்பகை -. 
வினைகளாகிய பகையை, அணிக்கும்‌ - அறுத்தொ 
ழிக்கும்‌, தொன்மைசால்‌ இன்‌ உரை - பழமை நிரம்‌ 
பிய அறவுரைகளாகய (தருமோபதேசமொழிகளா 
இய), அமிழ்து - அமிர்தத்தை, எமக்கு -எங்களுக்கு, 
ஈயின்‌ - உரைத்தருளும்‌', என்பது-என்‌ னுங்‌ கருத்தே, 
மன்ன - மன்னனே, நின்‌ மனத்து உளது-உன்‌ மனதி 
அள்ளஅ, என்ன-- என்று சொல்லக்கேட்டு, (அவன்‌ 
வியந்து), மா மணி கல்‌ நவில்‌ - பெரிய ரத்தினங்கள்‌ 
இழைத்துச்‌ செய்த, கடகம்‌ கை - கடகாபரணத்தை 
அணிந்த கைகள்‌ இரண்டையும்‌, கதழ - விரைவாக, 
கூப்பினான்‌ - தலையின்மேற்‌ குவித்தான்‌. 


வேறு 
197. மெய்யறி விலாமை யென்னும்‌ 


வித்தினிற்‌ பிறந்து வெய்ய 
கையறு வினைகள்‌ கைபோய்க்‌ 
கடுந்துயர்‌ விளை த்த போழ்தில்‌ 
மையுற வுழந்து வாடும்‌ 
வாழுயிர்ப்‌ பிறவி மாலை 
நெய்யுற நிழற்றும்‌ வேலோய்‌ 
இனைத்தென நினைக்க லாமோ. 80. 


மே 21, 19381) 


கலா நிலயம்‌ 


ன்‌ ல்‌ ல்‌ ன பானா த்ர யவை அய வவ 


கெய்யுற நிழற்றும்‌ வேலோய்‌-ரெய்பூசப்‌ பெற்றுப்‌ 
பளபளவென்று பிரகாசிக்கும்‌ வேலையுடைய மன்‌ 
னனே, மெய்‌ அறிவு இலாமை - உண்மை ஞானம்‌ 


இல்லாமை (பேதைமை), என்னும்‌ வித்தினில்பிறந்‌து- : கொண்டு, ஏத்தி - ஏத்தும்‌ வண்ணம்‌, அதி அந்து 


அகன்று - ஆதியும்‌ அந்தமும்‌ இன்றி, நின்ற - திரு 


என்னும்‌ விதையிலிருந்து முளைத்தெழுந்த, கையறு 
வினைகள்‌ - செயலற்றுக்‌ திகைத்தலைச்‌ செய்யும்‌ 
வினைகளாபெ களைகள்‌, கைபோய்‌ - நாற்புறமும்‌ 
இளைத்து வளர்ந்து, கடுந்துயர்‌ விளைத்த போழ்‌ 
தில்‌ - கடுந்துயரமாதகிய பலனை விளைத்தபோ, து, 
மையுற - மையலுத்று (மதிமயங்கி), உழந்துவாடும்‌ - 
வருந்திச்‌ சோரும்‌, வாழ்‌ உயிர்‌-உடலோடு பொருந்தி 
வாழும்‌ உயிர்களின்‌, பிறவிமாலை - பிறவிகளின்‌ 
தொடர்ச்சியை இனைத்து என - இத்தனை தான்‌ 
என்று, நினைக்கல்‌ - கணக்‌இட்டு வசையறுத்தல்‌, 
ஆமோ - கூடுமோ? 
கையறுதல்‌ - செயலற்றுப்போதல்‌; இன்னது 
செய்வதென்று அறியாது இகைத்தல்‌, கைபோய்‌; 
கை - பக்கம்‌; போய்‌ - களைகள்‌ பணைத்தெழுந்து. 
- 198. சூழ்வினை அரப்பச்‌ சென்று 
| சூழ்வினைப்‌ பயத்தி னாலே 
வீழ்வினை பிரிது மாக்கி 
வெய்துற விளிந்து தோன்றி 
ஆழ்துய ருழக்கு மந்தோ 
அளியற்ற யறிவில்‌ சாதித்‌ 
தாழ்வினை விலக்குஞ்‌ சார்வு 
தலைப்படா வளவு மென்றான்‌. 81, 
அளி அற்ற - பிறர்கண்டு இரங்குவதற்கு உரியவல்‌ 
லனவான, அறிவில்‌ சாதி - மெய்யறிவு தலைப்படாத 
உயிர்கள்‌, தாழ்வினை - தாழ்ச்சியை (இழிந்த பிறப்புக்‌ 
களை), விலக்கும்‌ - தடுக்கத்தக்க, சார்வு - அணை, 
தலைப்படா அளவும்‌ - கட்டாதவரையிலும்‌, சூழ்வினை 
அரப்ப சென்று - உயிர்களை விடாது சூழ்ந்து தொட 
ரும்‌ வினையாற்‌ செலுத்தப்பட்டு இவ்வுலகில்‌ பிறந்து, 
சூழ்‌ வினை பயத்தினால்‌ - அவ்வினை யின்‌ பயனாக, வீழ்‌ 
வினை பிரிதும்‌ ஆக்க - அப்பிறப்பினும்‌ மோன கதி 
களிலே தள்ளும்‌ மற்றும்‌ பல கருமங்களைச்‌ செய்து, 
வெய்துற விளிந்து - துன்புற்று இறந்து, தோன்றி - 
மறுபடியும்‌ பிறந்து, (இவ்வாறு இறந்தும்‌ பிறந்தும்‌, 
அந்தோ - ஐயோ, ஆழ்‌தயர்‌ உழக்கும்‌-ஆழ்ர்த துயரச்‌ 
கடலினகப்பட்டு வருந்தும்‌. 
பயம்‌ - பயன்‌, பலன்‌. சார்வு - துணையாகச்‌ சேரும்‌ 
முதற்‌ பொருள்‌. *சார்புணர்ந்து சார்பு கெட” என்றார்‌ 
தேவரும்‌. (திருக்குறள்‌, 859). 
199. காதியங்‌ களைகள்‌ சீறும்‌ 
காமரு நெறிக்குங்‌ கண்ணாய்ப்‌ 
போதியங்‌ தஇழவர்‌ தங்கள்‌ 
தியானத்துப்‌ புலங்கொண்‌ டேத்தி 
ஆதியந்‌ தகன்று நின்ற 
வடிகளே சரணம்‌ கண்டாய்‌ 
மாதுய ரிடும்பை தீர்க்குஞ்‌ 
சரணெனப்‌ படுவ மன்னா, . 82, 
மன்னா-௮ரசனே, காதி களைகள்‌-காஇகரும இனங்‌ 
களை, இறும்‌ - ஒழித்தகற்றும்‌, காமரு நெறிக்கு - 
யாவராலும்‌ [விரும்பப்படும்‌ முத்திநெறிக்கு, கண்‌ 


டாய்‌ - இதை நீ அறிவாயாக, 


பிரித்துக்‌ 


ணாய்‌-வழிகாட்டுக்‌ துணையென, போதி இழவர்‌-ஞானி 
கள்‌, தங்கள்‌ தியானத்து - தங்களுடைய தியானத 
அக்கு, புலம்‌ கொண்டு - புலனாக ( இலக்காகக்‌) 


வுருக்‌ கொண்டு நின்ற, அடிகள்‌ சரணமே - அருக 
தேவனுடைய சீபாதங்களே, மா யர்‌ இடும்பை - 
ஜனன மாரணமாயெ பெருக்‌ தயரத்துக்‌ கேதுவாஇய 
அன்பத்தை, தீர்க்கும்‌- போக்குவதாகய, சரண்‌ எனப்‌ 
படுவ - அடைக்கலம்‌ என்று சொல்லப்படுவன, கண்‌ 


காதி - காதி கருமங்கள்‌, முத்தியைக்‌ கெடுக்கும்‌ 


வினைகள்‌. காதியம்‌, போதியம்‌; - அம்‌, சாரியை. 
காமரு - காமமருவு என்பதன்‌ விகாரம்‌ - (தாமம்‌ 
வரு, என்பதின்‌ விகாரபென்பர்‌ அடியார்க்கு 


நல்லார்‌. அந்து - அந்தம்‌ (கடைக்‌ குறை). அடி 
களே சரண்‌ - அடிகள்‌ சரணே என்று ஏகாரத்தைப்‌ 
கூட்டிக்கொள்க. அடிகள்‌ சரண்‌, அரும்‌ 
வேற்றுமைத்தொகை, போதி - ஞானம்‌, பேரறிவு, 
ஏத்தி-எத்த, கண்ணாய்‌ ஏத்தி நின்ற சரணம்‌, என்க - 
சரணம்‌-அடைக்கலம்‌, புகலிடம்‌; shelter, refuge. 


200. மெய்ப்பொரு டெரிதல்‌ மற்றப்‌ 
பொருண்மிசை விரிந்த ஞானம்‌ 
அப்பொருள்‌ வழாத நூலி 
னருந்தகை யொழுக்கர்‌ தாங்க 
இப்பொரு ளிவைகள்‌ கண்டாய்‌ 
இறைவனால்‌ விரிக்கப்‌ பட்ட 
கைப்பொரு ளாகக்‌ கொண்டு 
கடைப்பிடி கனபொற்‌ ரரோய்‌, 98. 
கனம்‌ பொன்‌ தாரோய்‌ - 
ஆரத்தை அணிந்தவனே, மெய்ப்பொருள்‌ தெரிதல்‌ - 
உண்மைப்‌ பொருள்‌ இவையென ௮ றிதலாதிய ஈன்‌ 
ஞானம்‌, ௮ப்பொருள்‌ மிசை விரிந்த ஞானம்‌ - (எட்டு 
உறுப்போடுவிரிர்தகான அம்மெய்ப்பொருள்களைகன்‌ 
ரேய்‌ ஆராய்ந்து தெளிதலாகபெகற்காட்டு, அப்பொருள்‌ 
வழாத நூலின்‌ - அப்பொருள்களைக்‌ குறைவற உள்ள 
படியுணர்த்தும்‌ ஆகமங்களிற்‌ கூ நிய, அரும்‌ தகை 
ஒழுக்கம்‌ - அனுஷ்டிப்பதற்கு அரியவாயெ நல்‌ 
லொழுக்கம்‌, இப்பொருள்‌ இவைகள்‌ - ஆகிய இரத்‌ 
தினத்திரயம்‌ எனப்படும்‌ இம்மூன்றுமே, இறைவ 
னால்‌ விரிக்கப்பட்ட- ௮௬ தேவனால்‌ விரிவாக ஓதப்‌ 
பட்டவை. காண்டி - இதனை நீ அறிவாயாக. தாங்கி - 
இவைகளைத்‌ தவறாமல்‌ மேற்கொண்டு, கைப்பொருள்‌ 
அகக்கொண்டு - இத்தித்த (கைகூடிய) பொருளாகக்‌ 
கொண்டு, கடைப்பிடி - மறவாமல்‌ உறுதியாகப்‌ பற்று 
வாயாக, 
உண்மைப்‌ பொருள்கள்‌ இவையென உணர்தல்‌ நல்‌ 
ஞானமென்றும்‌, அவற்றை ஐயந்திரிபற நன்கு தெளி 
தல்‌ நற்காட்சியென்றும்‌, அவைகளை விரி தீதுரைக்கும்‌ 
அருகாகமங்களில்‌ விலக்கியவைகளை த்தவிர்த்து விதித்‌ 
தவைகளைச்‌ செய்தல்‌ நல்லொழுக்கம்‌ என்றும்‌ ஜைன 
நூல்‌ கூறும்‌, கன பொன்‌ - (இருபெயரொட்டுப்‌ பண்‌ 
புத்‌ தொகை.) கனம்‌-கனகம்‌, பொன்‌. கன பொன்‌ - 
கனமான பொன்‌ என்று மாம்‌. 


பவன்‌ அவவை 


887 


தீங்கத்தாற்செய்த 


118101 


கலா நிலயம்‌ 


[மே 21, 1931 


ப்ஸாடரர 


(Copy-right with Messrs. C. Coomaraswamy Naidu & Sons.) 


ரிச்சர்ட்‌ பிரின்ஸ்லே ஷெரிடன்‌ எழுதிய வோர்‌ ஆங்கில நாடகத்தின்‌ 
மொழிபெயர்ப்பு 


[ 871-வது பக்கத்‌ தொடர்ச்சி | 


ஐந்தாவது அங்கம்‌ 
மூன்றாம்‌ களம்‌ 
டுடம்‌--அத்தாலிபாவின்‌ கூடாரம்‌. 
[சோராவும்‌ அலான்ஸோவும்‌ பின்தொடர அத்தாலிபா 
வருகின்றான்‌. ] 
கோரா--ஹோ! என்னை விட்டுத்‌ தப்பியோடப்‌ 
பார்க்காதே. அத்தாலிபா! தன்‌ னரசனுக்கன்றி வேறு 
யாரிடம்‌ என்னைப்போன்ற பாலனை இழந்த தாயொ 
ருத்தி தன்‌ குறைகளைச்‌ சொல்லி யழப்போ௫டன்றாள்‌! 
கடவுளோ என்‌ வேண்டுகோளுக்குச்‌ செவிகொடுக்க 
வில்லை ! எனது அலான்ஸோ உனக்காகப்‌ போர்‌ புரிய 
வில்லையா ? எனது அவ்‌ வினிய பாலகனும்‌, அவனைத்‌ 
இருப்பிக்கொடுப்பாயாயின்‌ உனக்காகப்‌ போர்முகம்‌ 
நிற்கும்‌ ஒரு புருடனாக மாட்டானா! 
அலான்ஸோ என தினிய  காதலி-ஜயோ, மன 
மூடைந்த கோரா இதனால்‌ நீ நமது காவலன்‌ தன்‌ 
உள்ளத்தைப்‌ புண்படுத்‌தகன்றாயே யன்‌ றி உனக்குற்‌ 
றதை ஆற்றிக்கொள்ளவில்லை. 
கோராடஈமது காவலனா யிறார்‌ துரம்‌ குழந்தை 
யைத்‌ திருப்பிக்கொடுக்கச்‌ சக்‌ தியில்லையா ? 
அத்தாலிபா--தகுதிக்குத்‌ தக்க வெகுமதியளிக்கும்‌ 
பொழுதும்‌, குடிகளுக்குற்ற குறைகளைத்‌ தீர்க்கும்‌ 
பொழுதுந்தான்‌ நரன்‌ உண்மையாக ஒர்‌ அரசனின்‌ 
மகிமையை யுணர்‌கன்றேன்‌—ஆலலை்‌, அவர்கள்‌ வருந்‌ 
தக்‌ கேட்டுக்‌ குறைதீர்க்க முடியாவிடில்‌ அப்பொழு 
தே,மனிதர்க்குரிய ௪க்தியின்மையைக்‌ கண்டு வியா 
குலப்படுதின்றேன்‌. 
சேவகர்கள்‌--(உள்ளே ) ரோலா ! ரோலா ! ரோலா ! 
(சோலா, இ.ரத்தமொழுகச்‌ குழந்தையுடன்‌ 
வருகின்றான்‌. ] 
ரோலா கோரா, உன்‌ குழந்தை! 
[கோராவிடம்‌ கொடுத்‌ தவிட்டுக்‌ ழே  விழுனெறான்‌.,] 
கோரா-ஹோ, தெய்வமே! இதன்மேல்‌ இரத்‌ 
தமா! 
ரோலா--எனத இரத்தம்‌ ௮து--கோரா ! 
அலான்ஸோ-என்ன, இறக்ன்றனையோ, ரோலா ! 
ரோலா--உனக்காகவும்‌ கோராவிற்காகவும்‌. . 
(சா இன்றான்‌.) 
[ஒரேரோ வருகின்றான்‌. ] 
ஒரேநோ--வஞ்சகப்‌ புலையன்‌ எவனோ நம்‌ அந்த 
ரங்க வழியைக்‌ காட்டிக்கொடுத்துவிட்டான்‌. பகை 
வர்‌, புகலிடம்‌ காத்துநிற்கும்‌ நமது தறுபடையை 
எதிர்க்கின்றார்‌. 
அலான்‌ ஸோ--ஒருகிமிடமும்‌ தாம இக்கவேண்டாம்‌. 
போர்வீரர்களே, அரிதப்படுங்கள்‌! உங்கள்‌ பேதை 


மனைவிமக்க ளுங்களைக்‌ கதறியழைக்கின்றார்‌, இத்திவ்ய 


வீரன.அ உடல்‌ வண்டியில்‌ வரட்டும்‌. இக்காட்சியே 
நமதாட்களின்‌ வஞ்சினத்தை யாவேச மாக்கிவிடும்‌. 
இதோ, கொடியோய்‌ பிஸாரோ, நம்மிருவரில்‌ ஒருவர்‌ 
காலம்‌ குறுகிவிட்டது! போங்கள்‌! ரோலாவின்‌ திரு 
நாமத்தை நினைத்துப்‌ பழிவாங்க எதிர்ப்பீர்கள்‌. 

(போ ன்றார்‌,) 

நான்காம்‌ களம்‌ 
பாறைகள்‌ ஈடுவில்‌ அகன்ற இடம்‌, 

[பிஸாரோ, அல்மாக்ரோ, வல்வெர்தே, ஸ்பானிய போர்‌ 
வீரர்கள்‌ வருசன்றார்‌] 

பிஸாரோ--நல்லது!! அவர்கள்‌ ஈம்மைப்‌ புடை 
சூழ்வார்களாயின்‌ நாம்‌ நடுவிலகப்பட்டு ஈசிக்கவேண்டி 
யதுதான்‌. சோலாவும்‌ அலான்ஸோவும்‌ , எங்கே 
போய்த்‌ தலையைச்‌ செருசக்கொண்டுவிட்டனர்‌! 

[அலான்ஸோவும்‌ ஒரேரோவும்‌ போர்வீரர்களுடன்‌ 
வருரறொர்‌. | 
அலான்ஸோ---அ௮லான்ஸோவுக்கு அவனேமறுமொ 
ழிதருன்றா னிதோ. ரோலாவுக்காக அலான்ஸோ 
வின்‌ வாள்‌ பேசும்‌, 

பிஸாரோ--உன்‌ ஆட்களின்‌ தொகைவலியால்‌ இவ்‌ 
விதம்‌ இறுமார்‌ நுரைக்கின்றாய்‌, நீ! பிஸாரோவுடன்‌ 
தனிப்போர்புரியத்‌ துணிவாயோ? 

அலான்ஸோ--பெருவியர்களே, இருக்குமிடத்தில்‌ 
நிற்பீர்கள்‌. இப்‌ போரை நாங்களே முடி க்கின்றோம்‌. 

பிஸாரோ--ஸ்பானியர்களே! நீங்களு மப்படித்‌ 
தான்‌. 

[பிஸாரோவும்‌ அலான்ஸோவும்‌ எதிர்த்துத்‌ தனிப்போர்‌ 
புரினன்‌ றனர்‌. அலான்ஸோவின்‌ கேடயம்‌ உடைபடுகன்‌ 
றது; பிஸாரோ அவனைக்‌ ழே தள்ளி முழங்காலால்‌ அழுத்‌ 
திக்‌ கொள்கின்றான்‌. | 

பிஸாரோ- இதோ, அரோ, உன்‌ மார்பில்‌ 

[இத்‌ தருணத்தில்‌ கன்னிமாட உடை தரித்து எல்விரா 
இடீரென்று வருகின்றாள்‌. பிஸாரோ * இட்டுப்‌ பின்‌ 
னிடைகின்ருன்‌.௮லான்ஸோ எழுந்து மறுபடி போர்புரிந்து 
பிஸாரோவைக்‌ கொன்றுவிடப்‌ பெருவியர்‌ ஜயபேரிகை 
முழங்குகன்றது.] 

[ அத்தாலிபா ௮ருகின்றான்‌.. | 
அத்தாலிபா- எனது தீர அலான்ஸோ ! 

(சழுவுகன்றார்‌.) 
... * தன்‌ கட்டளைப்படி எல்விரா இதற்கு முன்னரே உயிர்‌ 
து.றர்‌ திருக்கவேண்டுமாகையால்‌ தோன்றியது ௮௮வள துஆவி 
யாய்த்தானிருக்கவேண்டுமென எண்ணிக்கலங்கெயபிஸாரோ 
செயலற்றுப்‌ போயினன்‌. மேலும்‌ பிஸாரோ முதல்முதல்‌ 
அவளைப்‌ பார்த்தபோது அவள்‌ அணிர்‌ திருந்த அதேகன்னி 
மாட உடையைத்‌ தரித்துத்‌ திடீரெனத்‌ தோன்றின எல்‌ 
விராவை அவன்‌ அசதியில்‌ கண்ணுற்றதும்‌ அவன்‌ மனதில்‌ 
பழைய எண்ணங்களெல்லாம்‌ தோன்றி யவனைச்‌ திகைக்க 


வுஞ்‌ செய்திருக்கலாம்‌, 


டே 21, 1931] 


கலா நிலயம்‌ 
ட 


அல்மாக்ரோ- ராங்க ளடங்கிவிட்டோம்‌. உயிர்ப்‌ 
பிச்சை தரவேண்டும்‌, இர்தக்கணமே உங்களூர்விட்‌ 
டகல்கின்றோம்‌; 
வல்வேர்தே--எல்விசாவின்‌ உயிரைக்‌ காப்பாற்றி 
னது நானே யென்று அவளே சொல்வாள்‌. உன்‌ 
னுயிரைக்‌ சாப்பாற்றியது அவளே ஆகையால்‌. .. 
அலான்ஸோ-பயப்படா தர்‌, உங்களுக்‌ கொன்றும்‌ 
ஆபத்தில்லை. 
[ஸ்பாணியர்‌ தங்க ளாயுதங்களைக்‌ 
கொடுத்துவிடென்றார்‌.] 
எல்விரா---வல்வெர்‌ே தசொல்வது வாய்மையே-ஆனா 
லவன்‌ என்னை இவ்விடம்‌ சந்திக்க எதிர்பார்க்கவில்லை, 
எதோ என்‌ மனத்தின்‌ மாயை என்னை இவ்விடம்‌ 
வர எவிற்று, 
அலான்ஸோ-- எல்விரா, என்னை £ இரட்டத்‌ 
தாய்‌ ! நானும்‌ அத்தாலிபாவும்‌, விடுதலைபெற்ற இந்‌ 
நாடும்‌ உனக்குட்பட்டிருக்கும்‌ கடமை இவ்வள 
வென்று சொல்ல இயலாது! ஈன்றிபாராட்டும்‌ எற்‌ 
கள்‌ நடுவில்‌ நீ வாழ்வாயானால்‌....- 
எல்விரா --அலான்ஸோ, இல்லை எனது வாழ்நாட்‌ 
களின்‌ முடிவு இன்னதென்று நிச்சயமாய்விட்ட து. 
நான்‌ என்னதான்‌ புன்னகையுடன்‌ திரிந்திருந்கபோதி 
அம்‌ பலவித பாபச்செய்கைகளால்‌ எப்பொழுதுங்‌ 
கைப்புண்டிருக்கும்‌ என்னாவி உய்வதற்கோர்‌ வழிதேட 
வேண்டியவளாயிருக்கன்றேன்‌. மனம்நொந்து உடல்‌ 
மெலிந்து எனது பாபங்களைப்‌ போசுக்‌இி நாவெடுத்து 
அருள்வள்ளலை அழைப்பதற்கு நான்‌ உரியவளான 
பிறகு உனக்காகவும்‌, அலான்ஸோ உனதுகோராவிற்‌ 
காகவும்‌, உன்குழர்கைக்காகவும்‌--இராஜூரேஷ்ட, 


உனக்காகவும்‌, நீ யரசாளும்‌ பிரஜைகளுக்காகவும்‌, 
நான்‌ கடவுளுக்குப்‌ பூசனைகள்‌ புரிக்துகொண்டிருப்‌ 
பேன்‌. வல்வெர்தே, நீ என்னுயிரைக்‌ காப்பாற்றினாய்‌, 
அன்பும்‌ அருளும்‌ இன்னதென்று தெரிந்து நட 
அனபமார்க்கம்‌ விட்டு நற்கதியைப்‌ பெறு_ஸ்பானியர்‌ 
களே, உங்கள்‌ நாடு மீண்டு, மகிமையும்‌ அதிகாரமும்‌ 
பெறச்‌ சென்றதில்‌ நீங்கள்‌ முற்றிலும்‌ வழிதப்பிவிட்‌ 
டீர்ச ளென்பதை உங்கள்‌ சக்ரவர்த்தியிடம்‌ சொல்‌ 
அங்கள்‌. மண்‌ பொன்‌ பெண்ணாசைகளாஇய கானல்‌ 
நீரைப்‌ பின்பற்றிச்‌ சென்ற மனிதனெவனும்‌ சுகப்‌ 
பட்டதில்லை. அவர்கள்‌ தேசமும்‌ மேன்மை பெற்ற 
தில்லை. இதை அவர்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌. 

[| பிஸாரோவின்‌ சவத்தைக்‌ கடையொக வியாகுலத்‌ துடன்‌ 
பார்த்துவிட்டுப்‌ போய்விடுபின்றாள்‌, எக்காளம்‌ ஊதறெது, 
வல்வெர்தே முதலானோர்‌ பிஸாரோவின்‌ பிணத்தைக்‌ 
தூக்கிச்‌ செல்கின்றார்‌] 

அலான்ஸோ-அத்தாலிபா! நமது ரோலாவின்‌ 
நினைவு நிலைக்கும்பொருட்டுச்‌ செய்யவேண்டி யவை 
களைச்‌ செய்தவிட்டே, நம்‌ சைனியத்‌ தின்‌ வெற்றி 
விழாவிற்கு நாம்‌ இடம்கொடுக்கவேண்டும்‌. 

[எல்லாரும்‌ விசனத்துடன்வர்‌ த நிற்கின்றார்‌. போர்ச்‌ 
சேவகர்கள்‌ முன்னால்‌ வரிசைவரிசையாய்‌ வர, பின்னால்‌ 
நான்குபேர்‌ ரோலாவைத்‌ அக்கிவர்‌ அ வைக்கின்றார்கள்‌. 
குருக்கள்‌ வெகு உருக்கமாய்‌ ஜபம்‌ பண்‌ ணுகின்றார்கள்‌. 
அலான்ஸோவும்‌, கோராவும்‌ சவத்‌ திற்‌ இருபுறமும்‌ முழங்‌ 
கால்‌ படியிட்டு அடங்காத்‌ அச்சத்துடன்‌ ரோலாவின்‌ 
கையை எடுத்துத்‌ தம்‌ கண்களில்‌ ஓத்றிக்கொள்ளவும்‌ இரை 
மெள்ள விழுகின்ற து, ] 

பிஸாரோ நாடகம்‌ ழற்றிற்று, 


எந்தனை இவல பஇதைவைடு வந வைகு படம 
யாப்ரலத்கணம்‌ 


தொடை மோனை, எதுகை. 


[76-வது பக்கத்‌ தொடர்ச்சி] 


செய்யுள்களில்‌ மோனையும்‌ எதுகையும்‌ அமைத்தே 
பாடவேண்டும்‌ என்பது மரபாயிருக்இன்‌ றது. 

இது தக்கதே. பொருளின்‌ பெருமையை, இம்மோனை 
எதுகை அனைய தொடைகள்‌ ஈயமுற நடுத்துதற்‌ 
குதவுகன்றன என்பதற்கு ஐயமில்லை. செய்யுளின்‌ 
பொருளைத்‌ தொடர்ந்து நாம்‌ சோராமல்‌ கவனத்தை 
வைப்பதற்கு இத்தொடைகள்‌ உயரிய கவிகளால்‌ 
செவ்விதின்‌ கையாளப்பெறுகன்றன. மோனையும்‌ 
எதுகையும்‌, செய்யுளின்‌ பொருளிற்குரிய முக்யெ 
மான சொற்களில்‌ அமைந்திருப்பதே அக்கவியின்‌ 
உயர்வி ற்கு அடையாளம்‌. உதாரணமாக, 

எந்தைகல்‌ கூர்க்தா னிரப்பார்க்ர்‌ தென்றவன்‌ 

மைந்தர்தம்‌ மீகை மறுப்பசோ--பைந்தொடீ 

நின்று பயனுதவி நில்லா வரம்பையின்‌$£ழ்க்‌ 

கன்று முதவுங்‌ கனி. 
என்னுஞ்‌ செய்யுளை நோக்குவீர்களாயின்‌, கருத்தை 
நிறுவுதற்கு இன்றியமையாச்‌ சொற்களே மோனைக்‌ 
கும்‌ எதுசைக்கும்‌ இடமாயிருப்பதைக்‌ காண்பது 
அரியதன்று, இப்படியே, 

ஆற்றுப்‌ பெருக்கற்‌ றடிசுடுமர்‌ நாளுமவ்வா 

மாற்றுப்‌ பெருக்கா லலகூட்டும்‌--ஏற்றவர்க்கு 


நல்ல குடிப்பிறந்தார்‌ நல்கூர்்தா சானாலும்‌ 
இல்லையென மாட்டா ரிசைந்‌ அ, 
என்னுஞ்செய்யுளிலும்‌ மோனைக்கும்‌ எஅசைக்கு மிட 
மான சொற்களனைத்தும்‌ பொருளை நிறுவுதற்கேற்ற 
அவசியம்‌ உடையவைகளாய்‌ இருப்பது காண்க. 
வீமன்‌ மடந்தை விழிமுடியக்‌ கண்டறியா 
வாம நெடுந்தோள்‌ வறியோருக்‌--கேமல்‌ 
கோடாதா ரகம்போற் குறுகிற்றே மெய்ம்மை 
விடாதான்‌ திருமேனி வெந்து 
என்‌ அமிர்‌ ஈளவெண்டாச்‌ செய்யுளிலும்‌ அவ்வுண்மை 
யைக்‌ காணலாம்‌. இவ்வண்ணம்‌ மோனை எதுகைகளை 
முக்கியமான சொற்களிலேயே அமைக்கின்ற திறமை 
மிகவும்‌ வாய்ந்தவர்‌ கம்பர்‌, 
தூதுவ ஜெருவன்‌ றன்னை யிவ்வழி விரைவிற்‌ றரண்டி. 
மாதினைவிடுதி யோவென்‌ அணர்த்தவே மறுக்குமாதிற்‌ 
காதுதல்‌ கடனென்‌ றுள்ளம்‌ கருதிய தறனு மஃதே 
நீதியு மஃதேயென்றான்‌ கருணையி னிலைய மன்னான்‌ 
| இசாவணன்பால்‌ ௮ங்கதனை ச்‌ காது அனுப்புவதற்கு 
இராமன்‌ கருதினான்‌ என்பது ] 
இதனிலுள்ள எதுகை மோனைச்‌ சொற்களை மாத்‌ 
திரம்‌ தொடுத்தாலும்‌ பொருள்‌ கூடுகின்ற பெருமை 


| 
HH ர 
நி 


890 


கலா நிலயம்‌ 


[மே 21, 1931 


காணலாம்‌-— தூ அவனைத்‌ தூண்டி, மாதினை மறுக்கு 
மாகில்‌, காதுதல்‌ கடன்‌, நீதியம்‌...... நிலையும்‌ அன்‌ 
னை. 
அறநி ரம்பிய வருளுடை யருக்தவர்க்‌ கேனும்‌ 
பேறல ருந்திருப்‌ பேற்றபின்‌ சிந்தனை பிறிதா 
மறநி னைந்துமை வலிலை ராயினு மனத்தா 
லிறலு றும்படி யியற்றுவ ரிடையறா வின்னல்‌ 
இந்தச்‌ செய்யுளில்‌, மோனைக்கும்‌ எதகைக்கும்‌ 
இடமாகிய சொற்கள்‌ சேர்ந்து அதன்‌ பொருளை எவ்‌ 
வளவு சிறக்கச்செய்கன்ற தென்பதை ஊன்றி உணர 
வேண்டும்‌. | 
ஒன்‌ நிரண்டு பாடுவதாயின்‌ இப்படி மோனையையும்‌ 
எதுகையையும்‌ ஆய்ந்து ஆய்ந்து அமைக்க இயலு 
மெனினும்‌ ஆயிரக்கணக்கில்‌ பாடும்போது அத்தனைச்‌ 
செய்யுள்களும்‌ இத்தகையதிருத்தமுடன்‌ அமைவதெ 
ன்பதுஅருமையே. ஆயினும்‌ மோனைக்கென்றும்‌ எது 
கைக்கென்றும்‌ வீணான அசைச்சொற்களையும்‌ அடை 
மொழிகளையும்‌ வருவிக்காமல்‌ காக்கின்‌ ற திறமையால்‌ 
கம்பர்‌ அனைய கவிகளின்‌ பெருமை சிறக்கின்றது. கூடி 
யவரையில்‌ பொருட்‌ குறிப்புடைய சொற்களிற்றானே 
மோனையும்‌ எதுகையும்‌ அமைர்திருக்கும்‌ மேன்மை 
யை அவர்‌ பாசுரங்களிற்‌ “காண்பீர்‌. அப்படி, பொரு 
ளின்போக்‌இற்‌ கவை அச்சாணி போன்‌ நில்லாக்‌ காலை 
யிலும்‌, சுவையற்ற அசைச்சொற்க ளாகா. ீவகசிந்தா 
மணி இயற்றிய திருத்தக்கதேவர்‌ போன்‌ றவர்களுங்‌ 
கூட (அந்தில்‌' முதலிய அசைச்‌ சொற்களை எதுகை 
யின்பொருட்டு உதவிக்கழைத் துக்கொண்டு, 
சந்தனக்‌ களியும்‌ பூவும்‌ 
தமனியக்‌ குடத்துள்‌ நீரும்‌ 
கெந்தநா றகிலு முத்துக்‌ 
சளெரொளி விளக்கு மேந்தி 
அந்தில்விற்‌ பயிற்றுக்‌ தானம்‌ 
வழிபட வாங்குச்‌ சென்றாள்‌ 
மந்திர மடந்தை யன்னாள்‌ 
வசுந்தரி வந்து சொன்னாள்‌. 
எனப்‌ பாடுவார்‌, இதனில்‌, அந்தில்‌ என்பது 
எதுகைக்காக வந்ததுமன்றி, அவ்வடியில்‌ அதற்கு 
மோனையாக (ஆங்கு என்ற சொல்லும்‌ வரவேண்டிய 
தாயிற்று. [ 2வக௫ிக்தாமணி 1797-வது செய்யுளி 
லும்‌ இன்னுஞ்‌ சல செய்யுள்களிலும்‌ “அர்தில்‌' என்ற 
அசைச்சொல்‌ . எதுகையின்பொருட்டு வந்திருக்கக்‌ 
காணலாம்‌]. 
எல்லாக்‌ கவிகளிடத்தும்‌ ஒரோவழி அருகி இவ 
வண்ணம்‌ மோனைக்கும்‌ ௪ அதகைக்கும்‌ வீண்சொற்கள்‌ 
வருவ துண்டெ.னினும்‌ தீழ்தரக்‌ கவிகளில்‌ இந்தவழக்‌ 
கம்மிகுந்தி ருக்கும்‌. கு றுக்கல்‌ நீட்டல்‌ வலித்தல்மெலி 
த்தல்‌ விரித்தல்‌ முதலிய விகாரங்களின்‌ உதவியின்‌ றி 
இவர்‌ நான்கு கவிகள்‌ சேர்ந்துபாட இயலாமல்‌ இடர்‌ 
படுவர்‌. எனினும்‌ கம்பருங்கூட ஏதோ வொவ்வோ 
ரிடத்தில்‌ இவ்விகாரங்களின்‌ உதவியை நாடாமல்‌ தீர 
ஞானீயு முய்கலா னென்னாதே நாயகனைக்‌ 
கானீயு மென்றுரைத்த கைகேசி யுங்கொடிய 
கூனீயு மல்லாற்‌ கொடியார்‌ பிறருளரோ 
மேனீயு மின்றி வெறுநீ?ர யாயினார்‌. 
(அயோத்தியா காண்டம்‌, ஈகர்நீங்கு. 103.) 


இதனில்‌, கூனியும்‌ மேனியும்‌ என்று இருக்க 
வேண்டுவன கானீயும்‌ என்பதற்கு எதுகையாதல்‌ 
வேண்டி, கூனீயும்‌ மேனீயும்‌ என நீண்டன. 

கம்பர்‌, இரணியன்‌ வதைப்படலத்தில்‌, 

ஓர மோ௩ரா யணாயவென்‌ றுரைத்‌ அள முரு, 
என்‌ னுமடியில்‌, சீரின்‌ அமைப்பிற்காக, நாராயணன்‌ 
என்பதை (நராயணன்‌' எனக்‌ குறுக்கயதைக்‌. குறித்‌ 
துக்‌ காளமேகப்புலவர்‌, 

நாரா யணனை ஈராயணனென்‌ நேகம்பன்‌ 

ஒராமற்‌ சொன்ன உறுதியால்‌— நேராக [| பேன்‌ 

வார்‌என்றால்‌ வர்‌என்பேன்‌ வாள்‌என்றுல்‌ வள்‌என்‌ 

நார்‌என்றால்‌ நர்‌என்பேன்‌ ஈன்‌. 
எனப்‌ பரிகசித்தார்‌ என்னுமொரு கதை வழங்குவ 
தண்டு. கம்பர்‌ கதியே. இப்படியானால்‌ மற்றவர்‌ எப்‌ 
படித்‌ தப்புவாரோ ! 

இவ்வாறு ஒன்றிரண்டு விகாரங்கள்‌ நேர்வதால்‌ 
ஒரு பெருங்காவியத்தின்‌ மாண்பு குறைந்திடாது. 
புன்கவ்களோ பொருளின்சிறப்பை நினைத்துப்‌ பாடு 
வதைவிட்டு மோனை எதுகைகளுக்காகவே தாம்‌ பாடு 
வார்போல்‌ தலைப்படுகின்றனர்‌. பொருள்‌ கெட்டா 
லும்‌, கெடுவது மாத்திரமன்‌ றி விபரிதமேயாய்‌ முடிந்‌ 
தாலும்‌, மோனையும்‌ எதுகையும்‌ அமைந்தாற்‌ போது 
மென்பது அவர்‌ கருத்து. காளிதாசன்‌ இயற்றிய 
(மேக சந்தேசம்‌' என்னும்‌ நூலைத்‌ தமிழில்‌ அகவற்‌ 
பாவில்‌ மொழிபெயர்த்த தற்காலத்தவர்‌ ஒருவர்‌, 

நிறமென்‌ றெண்ணி மயங்கி நிற்க 
மறலியும்‌ நயக்கும்‌ மங்கையர்‌ பலரும்‌ 

என வரைகன்றார்‌. இதனில்‌, முன்னடியிலுள்ள 
றகரத்திற்கு எதுகை பின்னடியிலும்‌ றகரம்‌ வர 
வேண்டி. யிருக்கன்றது. இனி மங்கையர்‌ என்னுஞ்‌ 
சீரின்‌ முதலிலுள்ள மகாம்‌ மோனையாகும்படி அவ்‌ 
வடியின்‌ முதலில்‌ மகரத்தை வைத்தார்‌. இதனால்‌, 
அவ்வடியின்‌ முதற்சொல்‌ மறலி யாயிற்று. (மறலி - 
எமன்‌). மன்மதனும்‌ விரும்பத்தகுந்த அழகுடைய 
மங்கை, என்பதன்‌ சிறப்பை ஒருவாறு உணரலாம்‌. 
மற்று, எமனும்‌ ஆசைப்படுவதற்குரிய பெண்‌, என்‌ 
இந்நூலிற்கு நாம்‌ 
முன்‌ மதிப்புரை எழுதியபோது (1-வது, வால்‌ 
யூம்‌, 815-வது பக்கம்‌) இயம்பியபடி, 4 எதுகை 
யே மோனையையுந்‌ 
இழுத்துப்போய்‌ மறலியின்பால்‌ விட்டுவிட்டது ”. 
இண்‌, மோனை எதுகைகளின்‌ வாய்ப்பட்டு நசுங்கு 
இன்ற புன்கவிகளின்‌ செய்தியை, எமது 
ஸ்ரீமான்‌ ']]. 14. சேஷசல ஐயர்‌ வரைந்துள்ள “ஏமாங்‌ 
கதத்திளவரசன்‌' என்னும்‌ நாவலின்கண்‌ வரும்‌, இலக்‌ 
கண சிகாமணி இலக்கியமகாகவி சாபாலப்‌ புலவன்‌ 
என்னும்‌ பாத்திரத்தினிடத்தின்‌ ஈன்கு காணலாம்‌. 
அப்புலவன்‌ பாடிய காக்கைப்புராணத்‌ இன்‌ அவை 


றால்‌ எவர்தான்‌ பொறுப்பார்‌. 
துணைகொண்டு மங்கையை 


நண்பர்‌ 


யடக்கமாக, 

கோபால னென்றொரு கோமக னானிரை காத்தான்‌ 
பூபா லர்களும்‌ புவிதனைப்‌ புரந்திடு வார்கள்‌ 

மாபால மொன்‌ நினை மரத்தினி லிட்டதே யென்னச்‌ 
சாபா லனுமொரு கட்டுரை சாற்றுவ தெவனோ 
என்றோர்‌ செய்யுள்‌ காட்டப்பெற்றிருக்கின்றது. இத 
னில்‌, சாபாலன்‌ என்று ஈற்றடியில்‌ வருதற்கு தகை 
யாகவே, கோபாலனும்‌ பூபாலரும்‌ மாபாலமும்‌ 


மே 21,1931] 


கலர நிலயம்‌ 


991 


TT ccc | 


முன்னே நிற்பதல்லால்‌ அவைகளுக்கு வேறோர்பொரு 
ஸில்லை. மரத்தினால்‌ பெரிய பாலம்‌ இவெதேபோலத்‌ 
தான்‌ இக்கவி பாடியதிலடங்கெ அடக்கம்‌ யாதென்‌ 
பது கடவுளக்கே வெளிச்சம்‌ (நாயெனக்‌ காகமும்‌ 
நகைத்த தன்றே' என்றோர்‌ அடி அப்புராணத்தில்‌ 
வருஇன்றதாம்‌. ஈகரமோனைக்காகவே, காகஞ்‌ ஏரி த்த 
தற்கு ராய்‌ உவமையாயிற்று, காகஞ்சிரித்ததாலே மிக 
அழகு ; அதுவும்‌ மோனையின்‌ பொருட்டு அக்‌ காகம்‌ 
காயைப்போலுஞ்‌ சரித்‌ துவிட்டால்‌ யார்தான்‌ சூப்‌ 
யார்‌. இன்னு மிப்புவன்‌ கடாரதேசத்துக்‌ காக்கையை 
வர்னிப்பதாக, 

ஹு அரீள்‌ விரல தழயெ மூக்கது 

பொர்தினிற்‌ புழுவை விழுங்‌இடு வாயது 

நந்தலில்‌ குணத்து ஈஜ்கையே நான்முகன்‌ 

தந்ததிக்‌ கடாரற்‌ தாவிய காக்கையே 
என்றோர்‌ பாசுரம்‌ பாடியுளன்‌. காக்கைக்கு நான்கு 
விரல்களே இருக்க, (ஐச்துநீள்‌ விரலது' என்று பாடி. 
னது ஏனென்றாலோ, “எதுகைஇன்பம்‌ நோக்க ஒரு 
விரல்‌ விரிந்தது' என்பான்‌. விரித்தல்‌ என்பது செய்‌ 
யுள்‌ விகாரங்களில்‌ ஒன்றாகையால்‌, எழுத்துக்கள்‌ விரி 
வஅ டக்க, இப்புலவன்செய்யுளில்‌, எதுகைக்காகக்‌ 
க்காகைக்கு ஒருவிரலே அதிகமாக விரிந்துவிட்டது. 


இவையெலாம்‌ நகைவரும்படி. மிகைபடக்‌ கூறியன. 


எனினும்‌இந்தப்படி விகாரச்செய்யுளால்‌ புராணங்கள்‌ 


பாடுகின்‌ ற. புலவர்கள்‌ சிலர்‌ இல்லாமற்‌ போகவில்லை, 

இப்படி. மோனை எ௮அசைகளில்‌ இடறிவிழுந் து அழி 
வார்‌ கடக்கத்‌ தற்காலத்தவர்களில்‌ ஒரு சிலர்‌, இச்‌ 
தக்கட்டுப்பாடெல்லாம்‌ இருப்பதால்‌ தம்முடைய 
கருத்தை இஷ்டப்படி பாடுவதற்கு இயலாமற்‌ போய்‌ 
விடநன்றதென்றம்‌, ஆகையால்‌ வாயில்‌ வந்தபடி 
பாடுவதே விடுதலையடைந்ததாகுமென்றும்‌ விளம்பிச்‌ 
சுதந்திர மடைந்ததற்‌ கடையாளமாகப்‌ பொருளும்‌ 
சுவையுமற்ற சொற்களை ஓசைநயமுமின்‌றித்‌ தொடுத்‌ 
அப்‌ பாடல்களெனப்‌ பகர்ர்துவிடுநின்‌ றனர்‌. நல்ல 
. இலக்கியங்களைக்‌ கற்றுணர்ந்துகொள்வதற்கு வேண்‌ 
டிய பயிற்சியுள்‌ முயலாதார்‌ இவைகளைப்‌ பாடல்க 
'ளெனப்‌ பாரட்டுவதும்‌ உண்டு, இதுவும்‌ வருந்தத்‌ 
தக்கதே. நிபந்தனையைக்‌ கடந்துவிட்டேன்‌ என்பது 
எளிது ; அர்கிபந்தனைக்கு அடம்‌, சொல்லும்‌ 
பொருளும்‌ இறக்கப்‌ பாடுவதுதான்‌ இறமையின்‌ 
அருமை. திருவள்ளுவர்‌, மோனை எதுகை முரண்‌ 
(முரண்‌ தொடை யாதென்பதைப்‌ பின்னர்‌ விளக்கு 
வோம்‌) என்னுமித்‌ தொடைகளில்‌ ஒவ்வொன்றேனும்‌ 
அமைக்காமற்‌ பாடவில்லை. பெரும்பாலும்‌ எல்லாக்‌ 
குறள்களிலும்‌ இவைகளில்‌ இரண்டேனும்‌ இருக்‌ 
கும்படியே பாடினார்‌ என இயம்பலாம்‌. ஆயினும்‌, 
குறட்பாவிலுள்ள இரண்டடியிலும்‌ இத்தொடைகள்‌ 
அமையவேண்டும்‌ என்னும்‌ நியதி அவர்‌ வைத்துக்‌ 
கொள்ளவில்லை—(அவர்காலத்தில்‌ அம்மரபுஇருந்தது 
மில்லை ஒருஅடி யிலேனும்‌ இருந்தாற்போதுமெனக்‌ 
கருதினார்‌. --(இவைகளை நாம்‌ பின்னர்‌ வெண்பா 

ன்‌ இலக்கணம்‌ உரைக்கும்போது விளக்குவோம்‌) 
எனினும்‌ அடிதோறும்‌ இத்தொடைகள்‌ அமைந்த 
குறள்களே சிறந்திருக்கன்றன. உதாரணமாக, 

அறிதோ றறியாமை கண்டற்றாற்‌ காமஞ்‌ 
சேறிதோறஞ்‌ சேயிழை மாட்டு 

[மேன்மேல்‌ விஷயங்களை அறிய அறிய முன்னைய தம்‌ 

அறியாமையைச்‌ தெரிச்துகொள்வது போன்று, இர்தச்‌ செம்‌ 


/ 
மையான ஆபரணங்களை அணீர்‌ தவளுடன்‌ ரெருங்கிப்பழகப்‌" 
பழக முன்னனுபவித்த காமவின்பமெல்லாம்‌ இன்பமேஅன்‌ : 
நறென்னும்பழடி மேன்மேல்‌ மிகுகின்ற து-—எனப்புணர்ந்‌ து: 
மகிழ்ந்த ஒரு தலைமகன்‌ தன்‌ ஆராமையைப்‌ பாராட்டினான்‌]: 
என்னுங்‌ குறளில்‌, மோனையும்‌ எதுகையும்‌ முர 
ணும்‌ அமைந்து அதனழகை அதிகமாக்குகன்‌ றன, 

சற்றேறக்குறைய இதே கருத்துடையது, 
ஈவிறொ.ற நூனயம்‌ போலும்‌ பயிறொரும்‌ 
பண்புடை யாளர்‌ தொடர்பு. 

[ஈ,ம்குண முடையவர்சளுடன்‌ செய்த ஈட்பானது, கற்‌ 
கக்கற்க நூலின்‌ ஈயமூணர்ச்த இன்பம்‌ மேன்மேல்‌ விளை 
வதுபோல்‌, நாளுக்கு நாள்‌ அதிகமான இன்பத்தை உண்‌ 
டாக்கும்‌.] 
என்னுங்‌ குறள்‌, இ தனில்‌, நவிரறொற—பயிறொரு, 
என முதலடியில்‌ எதுகைமாத்‌இரம்‌ வந்திருக்கின்றது. 
[ அதவும்‌ (ய-வ) இன வெதுகை, (ஒரே அடியினுள்‌ 
ரூம்‌ எதுகைத்‌ தொடை அமையலாம்‌ என்பதைப்‌ 
பிறகு கற்பீர்‌)]. இரண்டாவது அடியில்‌ ஒரு 
தொடையுமில்லை. ஆதலால்‌, இது பொருள்‌ நயத்திற்‌ 
குறைந்ததில்லை யாயினும்‌ முன்காட்டிய குறளவ்வளவு 
சிறப்புடன்‌ ஒஓதவோர்‌ மனத்திற்‌ செறிந்திடாத. இனி 

வேட்ட பொழுதி னவையவை போலுமே 
தோட்டார்‌ கதுப்பின டோள்‌. 

[ பூமாலையணீிர்‌ த கூந்தலையுடைய இவளது தோள்கள்‌ 
நான்‌ எவ்வெவைகளை விரும்பினாலும்‌ அவ்வவைகளே அப்‌ 
போதே எய்‌ தியதுபோன்ற இன்பத்தை அளிக்கின்றன 
எனப்புணர்ந்‌ து மகிழ்ந்தான்‌ ஒரு காதலன்‌ ] 
குறளும்‌ முன்னுரைத்த குறள்களின்‌ 


என்‌ னுங 


கருத்தை ஒருவாறு ஒக்குமெனினும்‌, முதலடியில்‌ . 


நேரான மோனையின்மையால்‌, படிப்போர்‌ மனத்திற்‌ 
பதியும்‌ தன்மை அந்தக்‌ குறள்களைக்‌ காட்டிலும்‌ 
குறைந்திருக்கன்றது என்னல்வேண்டும்‌. 
தறிப்பு:--இ.தனில்‌, தோடு ஆர்‌2கோடார்‌, எனப்‌ 
புணரவேண்டிய அ, எதுகைக்காகத்‌ தோட்டார்‌ என, டகர 
மெய்‌ விரிந்தது. 
தமிழ்ப்‌ பாசுரங்களின்‌ இனிமையோடு பயின்று 
அஅபவிக்க நினைப்பவர்‌, மோனை எதுகை முதலிய 
தொடைகளின்‌ இலக்கணத்தைக்‌ கற்றிருக்கவேண்டு 
மென்பது அவசியம்‌. அப்பொழுதுதான்‌ இவைகள்‌ 
இறுக்குங்‌ கடமைக்குட்பட்டுச்‌ செய்யுளமைப்போர்‌ 
இறத்தினைக்‌ கண்டு வியந்து இன்புறக்கூடும்‌. அதுவு 
மன்றிச்‌ செய்யுள்களுக்குப்‌ பொருள்செய்வதிலும்‌ 
இவவிலக்கணம்‌ பெரிது உதவும்‌. இது எப்படி என்‌ 
பது இரண்டொரு உதாரணங்களால்‌ விளங்கும்‌. 
கொடுத்த மைந்தரைக்‌ கொண்டு இந்தைமுக்‌ 
தெடுத்த சீற்றம்விட்‌ டினிது வாழ்த்‌ திமேல்‌ 
அடுத்த வேள்விபோய்‌ முடித்து நாமெனா 
நடத்தன்‌ மேயினா னவைக்க ணீங்கனான்‌. 
[ சயரதன்‌ கொடுத்த இராமஇலக்குமணர்களை அழைத்‌ 
துக்கொண்டு விசுவாமித்திரன்‌ புறப்பட்டான்‌, என்பது, ] 
இதனில்‌, நான்காமடியிலுள்ள சொற்களை, நடத்‌ 
தல்‌ மேயினான்‌ நவைக்கண்‌ நீங்கொன்‌-- என்றம்‌ 
பிரிக்கலாம்‌ அல்லது...... அவைக்கண்‌ நீங்னொன்‌ 


என்றும்‌ பிரிக்கலாம்‌. அவைக்கண்‌ நீங்கனான்‌ எனப்‌: 


பிரித்தால்‌, வேள்வியை முடிப்போமென்று. நடப்பவ 
னாகிச்‌ சபையைவிட்டுப்‌ பு றப்பட்டான்‌, எனப்பொருள்‌ 


படும்‌, ௮ப்பொழுது (மேயினான்‌ என்பது முற்றெச்‌ 


892 . கலா நிலயம்‌ 


[மே 21, 1931 


சமும்‌, (நீங்னொன்‌' என்பது வினைமுற்றும்‌ஆக நின்று 
செய்யுளிற்கு எழுவாய்‌ இல்லாமற்‌ போகின்றது 
விசுவாமித்திரன்‌ என்பதை வருவித்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவைக்கண்‌, எனப்‌ பிரிப்பதால்‌ அவ்வடி 
யில்‌ மோனையில்லாமையால்‌ இவ்வளவும்‌ நேர்ந்த 
தென்னலாம்‌. இவ்வாறன்‌ றி, நவைக்கண்‌ நீங்கனான்‌ 
எனப்‌ பிரித்தவுடன்‌ மோனை அமைகின்ற து. மோனை 
அமையும்படி. பிரித்தவுடன்‌ பொருளும்‌ செம்மை 
யடைகின்றது ; இப்பொழுது, வேள்வியை முடிப்போ 
மென்று, குற்றத்தினின்‌ று நீங்கினவனாகிய அம்முனி 
வன்‌, ஈடக்கலாயினான்‌, எனப்பொருள்படும்‌. நீங்கி 
னான்‌ என்பது வினையாலணையும்பெயராகி எழுவா 
யாய்‌ நின்று, மேயினான்‌ என்னும்‌ வினைமுற்றை 
நேரே கொண்டு முடியும்‌. ஒரு. அடியில்‌ வேறு 
மோனையில்லையாயின்‌, இருவிதமாகப்‌ பிரிக்கக்கூடிய 
சொல்லை, மோனைக்கு இணங்குங்படி பிரிக்கவேண்டு 
மென்பது உரைசெய்வதற்‌ குரியதோர்‌ விதியெனக்‌ 
கூறலாம்‌, இனி வேறொரு மோனை இருக்குங்காலை 
யிலும்‌, இருவிதமாகப்‌ பிரிக்கக்கூடிய வொன்று 
பின்‌ அமொரு மோனை தரும்படி !ரியவல்லதாயின்‌ 
அவ்வாறு பிரித்தலே கவியின்‌ கருத்திற்கு நெருங்யெ 
பொருளைத்‌ தரக்கூடியதாக இருக்கும்‌ என நினைக்‌ 
கின்றோம்‌. இராமனுக்கு முடிசூட்டுவதைப்‌ பற்றித்‌ 
தயரதன்‌ உசாவுதலும்‌ அவனத அவையின்கண்‌ 
ணிருந்தவர்‌, 
£ஃ.இஅத்த நன்றென வன்பினெ டறிவிப்ப தானார்‌ ' 
எனக்கூறப்பட்டிருக்கன்ற அ. மூன்றாஞ்சீரை “அன்பி 
னொடு' என்றும்‌ பிரிக்கலாம்‌, வன்பினொடு (வலிமை 
யோடு, கட்டாயப்படுத்தி.) என்றும்‌ பிரிக்கலாம்‌. 
இவ்விருபொருள்களும்‌ ஒருவாறுபொருக்தும்‌. வேறு 
மோனைகள்‌ அவ்வடியில்‌ இருப்பதால்‌, (அன்பினொடு' 
என்றுதான்‌ பிரிக்கவேண்டும்‌ என்ற அவசியமில்லை. 
ஆயினும்‌, (அன்பினொடு' எனப்‌ பிரித்தால்கான்‌ அது 
வும்‌ ஒரு மோனையாய்ச்‌ சேருமாகையால்‌, £ அன்போடு 
கூறினார்‌” என்பதே கம்பர்‌ கருத்தெனக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

இதவுமன்‌ றி, சிற்சலபோ.து மோனையைப்பற்றியே 
சொல்லின்‌ உருவம்‌ யாதெனத்‌ தெரிந்துகொள்ளக்‌ 
கூடியதாகும்‌. உதாரணமாக, 
குறவர்கா னவசே மள்ளர்‌ குன்றவர்‌ புனவ ரோடு 
மிறவுளர்‌ குறிஞ்சி தன்னி லின்புறு-மாக்கள்‌ பேரே 
என்பது நிகண்டு. இது குறிஞ்சிறிலமக்களின்‌ பெயர்க 
ளைச்‌ சொல்கின்றது. குறவர்‌ கானவர்‌ மள்ளர்‌ குன்‌ 
றவர்‌ புனவர்‌-— அப்புறம்‌, இறவுளரா அல்லது மிற 
வுளரா? (புனவரோடும்‌ 4 இறவுளர்‌, என்றும்‌ பிரிய 
லாம்‌). இறவுளர்‌, என்பதுதான்‌ பெயர்‌என்று கொள்‌ 
ளவேண்டும்‌. ஏனெனில்‌ மிறவுளர்‌ என்பதாயின்‌ 
அவ்வடியில்‌ மோனை இல்‌லை--இறவுளர்‌, என்று பிரிந்‌ 
தாற்றான்‌ 6இன்புறு' என்னுஞ்சீரில்‌ மோனை உடைய 
தாகும்‌, 

இனி, எதுகைகளைப்‌ பயில்வதில்‌ ஒரு மரபு இருக்‌ 
இன்றது--- எதுகையாக வெவ்வேறு அடிகளில்‌ வரு 


கின்ற சொற்கள்‌ வெவ்வேருயிருக்கவேண்டும்‌. கண்‌: 
டார்‌, என்பது முதல்டியின்‌ முதற்சொல்லாயின்‌,. 
மற்ற அடிகளில்‌ எதுகைகளாக வருவன, பண்டேர்‌,. 
தண்டார்‌, கொண்டோர்‌, என வேறு வேறாக இருக்க. 
வேண்டுமே யொழிய, எல்லாம்‌ “கண்டார்‌' என்ற: 
சொல்லாகவே இருக்கலாகாது, அப்படி இருக்கு, 
மானால்‌. அவை வேறுவேறு பொருள்களைத்‌ தந்து: 
நிற்கவேண்டும்‌. அதலின்‌, ஒரே சொல்‌ அடிகளின்‌ 
எதுகையாக நிற்கக்கண்டரல்‌. அச்சொற்களுக்கு வேறு: 
வேறு அர்த்தத்தைச்‌ சார்த்திச்‌ செய்யுளின்‌ பொருளை த்‌. 
தேரத்‌ தலைப்படவேண்டும்‌. உதாரணமாக, 
அம்புகை வல்வில்‌ லார்கழன்‌ மள்ளர்‌ இறலேத்த 
வம்புகைக்‌ கொண்டா லாரிவர்க்‌ கீண்டு நிகராவா 
ரம்புகை மார்ந்த வந்தி லல்குல்‌ லவிர்கோதா 
யம்புகைக்‌ காணா மையனைக்‌ கையிற்‌ றொழுதென்றார்‌ 
[2வகசர்தாமணி_2889] 


இதனில்‌, முதலடியின்‌ முதலிலுள்ள, அம்பு, என்‌ 
பது பகழி என்னும்‌ பொருளுடையது. இரண்டா 
வது அடியின்‌ முதலில்‌ இருக்குஞ்‌ சொல்லும்‌ (அம்பு 
என்பதுதான்‌; *வம்பு' என்பதன்று; வேம்பு' என்ப: 
தாயின்‌ அவ்வடியின்கண்‌ மோனை இலதாகும்‌, 
[ஏத்த அம்புகஎத்த வ்‌ அம்பு-ஏத்த வம்பு, 
என வகர உடன்படுமெய்‌ பெற்றுப்‌ புணர்ந்தது. 
(2-வது வால்‌-709). ஆகையால்‌ இவ்வடியிலுள்ள 
சொல்‌, வேறு பொருளுடையதாக இருக்கவேண்டு 
மென்பதை யுணர்ந்து ஆரர்யுங்கால்‌, அம்பு என்ப: 
தற்கு இங்கு (உலகம்‌' என்னும்‌ பொருள்‌ அமையும்‌. 
மூன்றாவதடியிலும்‌ (ரகரம்‌ தமிழில்‌ மொழிமுதல்‌ வரா 
தாகையாலும்‌, ஆவார்‌ 4 அம்புகை = ஆவாரம்புகை,, 
என்ற புணர்ந்திருப்பதாலும்‌) முதலில்‌ இருப்பது , 
(அம்புகை' என்பதே ; இதனை அம்‌-ஃபுகை எனக்‌ 
கொண்டு, அழயை புகை என்னும்‌ பொருளைப்‌ பெற. 
வேண்டும்‌ _— (மூன்றாமடியின்‌ எல்லாச்‌ சீரிலும்‌ 
மோனையிருப்பதால்‌ முற்றுமோனை.) இனி, நான்‌ 
காம்‌ அடியின்‌ முதலில்‌ இருப்பதும்‌, (அம்பு' என்‌ 
பதுதான்‌; இதற்கு இங்கு (வளையல்‌' என்பது. 


- பொருள்‌. வெற்றியொடு இராசமாபுரம்‌ மீண்டு அரியா 


சனம்‌ ஏறிய வகனைக்‌ கண்ட மாதர்‌ காமுற்றுத்‌ தம்‌. 
முள்‌ சொல்லிக்கொண்ட இச்செய்யுளின்‌. பொருள்‌ 
வருமாறு: 

[அழயெ வாசனைப்புகை யூட்டிய துலொடைக்குள்‌ ௮ல்‌ 
குல்‌ பூரித்து விளங்குகின்‌ ற மாதே ,அம்பைச்‌ செலுத்துநின்ற: 
வலியவில்லையும்‌ கட்டிய வீரக்கழலையும்‌ உடைய போர்‌ 
வீரர்கள்‌ இவனது திறமையைக்‌ அதிக்கும்பழி, உலகத்தைக்‌ 
தன்கைக்‌ கொண்டான்‌ என்றால்‌, இவனுக்கு இங்கு நிகரா 
வர்‌ ஆர்‌! இவனை யாம்‌ சகையெடுத்துத்‌ தொழுதவடன்‌ 
(காமத்தால்‌ மெலிர்ச கைகளினின்‌ று கழன்று வீழ்ர்ததால்‌), 
எம்கைகளில்‌ இருந்த வளையல்களைக்‌ காணாமல்‌ திகைக்கின்‌ 
றோம்‌ என்பார்‌ சிலமாதர்‌ ]. 

இனி, எஞ்சியிருக்கின்ற, முரண்தொடை இயை 
புத்தொடை, அளபெடைத்தொடைகளைப்‌ பற்றி. 
அடுத்தவாரங்‌ கூறுவோம்‌. 


த்ர இ லலத ர 


மே 21, 1931] 


கலா நிலயம்‌ 293 


~ 


கும்ப கோணமாம்‌ கோதின்‌ மாநகர்‌ 
நம்ப னையொளிர்‌ ஞான மூர்த்தியை 
அம்பை தன்னொடு மமர்ந்த செல்வனை 
உம்பர்‌ வாழ்வினை யுவந்து போற்றியே. 
சொல்லுவேன்‌ யானோ முந்துஞ்‌ 
சொற்றிற முடையான்‌ றன்னை 
எல்வினை விளைவித்‌ தோங்கி 
மிளிர்னெற கதிர்போல்‌ வானை 
அல்லன மனத்தில்‌ மாசை 
யகற்றியே யாள்கன்‌ ரானைப்‌ 
புல்லொடு மரனும்‌ போற்றிப்‌ 
புகழ்சாமி நாதக்‌ கோவை. 
மகாமகோபாத்தியாய உ. வே. சாமிஈாதலுயர்‌ அவர்‌ 
கள்‌ இச்‌ சோழநாட்டில்‌ அவதரித்திருக்கன்ற ஒரு 
இறந்த தமிழ்‌ வித்துவான்‌. அவர்‌ கும்பகோணத்துக்கு 
மேற்கே 10 மைல்‌ தூரத்திலுள்ள உத்தமதானபுரம்‌ 
என்ற ஒரு சிறிய இராமத்தைச்சேர்ந்தவர்‌. யரின்‌ 
தகப்பனார்‌ ஸ்ரீ வேங்கடசுப்பய்யர்‌ என்ற திருஈாமம்‌ 
பூண்டவர்‌. அவர்‌ ஒரு பெரிய சிவபக்தர்‌. அவரைப்‌ 
பற்றி மகா மகோபாத்தியாய ஐபர்‌ அவர்களே, 
மெய்யார நீறணிந்து விழிமணி மாலிகை பூண்டு 
கய்யார மலரேர்திக்‌ கசிர்துருஇத்‌ தினந்தோறும்‌ 
மய்யாரு மணிமிடற்று மாதேவை யருச்சிக்கும்‌ 
அய்யா %* * * 7 
என ஒரு சமயம்‌ சொன்னஅண்டாகையால்‌ 
அவர்‌ ஒரு பெரிய சிவபக்தர்‌ என்பதிற்‌ சந்தேக 
மில்லை. ஐயரின்‌ தந்தையாருக்கு அர்ஈாளில்‌ நமது 
ஐயரை ஆங்கிலம்‌ படிக்கவைக்கவேண்டு மென்ற 
யோசனை உண்டாகவில்லை. ஸ்ரீ வேங்கடசுப்பைய 
ருக்குத்‌ தமதுபிள்ளை சாமிநாதனைச்‌ சங்தேங்‌ கற்கும்‌ 
படி. செய்யவேண்டுமென்ற ஆசையிருந்ததாய்ச்சொல்‌ 
லப்படுவதுண்டு எனெனில்‌ சங்தேத்தில்‌ நல்ல 
தேர்ச்சி அத்‌ தந்தையாருக்‌ குண்டு. ௮௮, 
அத்தா நினது பிரிவல்லற்‌ கடலழுத்தப்‌ 
பித்தாக்கு யென்னைப்‌ பெரிதும்‌ வருத்தினையால்‌ 
எத்தானஞ்‌ சென்றா யிதுவோநின்‌ தண்ணளியே 
சத்தான யின்பமொரு சங்கீத சாகரமே” 
-- என்று ஐயர்‌ சொல்லியிருக்கும்‌ பாடலாலே வெளி 
யாகின்ற.து. 
அலை,தமிழ்ப்பாஷையும்‌ பழைய தமிழ்‌ நூல்களும்‌ 
'செய்திருந்த நல்ல அதிட்டத்தால்‌ ஸ்ரீ வேங்கடசுப்‌ 
பய்யர்‌ தமது குமாரரைத்‌ தமிழ்வாசிக்கும்படி. செய்வ 
தாய்த்‌ தீர்மானித்து ஐபரைத்‌ தமிழ்கற்கத்‌ திருவா 
வடுதுறை மடத்திற்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்த்தார்‌. 
தமது தகப்பனார்‌ தன்‌ விஷயமாய்‌ அக்காலத்தில்‌ 
செய்த அவ்வேற்பாட்டினை ஐயர்‌ பிற்காலத்‌ ல்‌ மிகு 
தியும்‌ பாராட்டியுள்ளது பின்வரும்‌ பாடலால்‌ விளஸ்‌ 
கும்‌ :— 
பற்றலெங்கே செர்தமிழைப்‌ பற்றிக்கற்றோர்‌ பலர்பால்‌ 
அற்றலெங்கே மீனாட்சி சந்தரறல்‌ லாரியன்பாற்‌ 
கற்றலெங்கே கற்றுக்கவ லையோரீஇ அவ்வழியே 
நிற்றலெங்கே இன்றுவரை நீயருள்செய்‌ யாவிடனே'' 


திருவாவடு துறைமடம்‌ கும்பகோணத்தருகாமையி 
அள்ளது. அம்மடத்தின்‌ ஆதரவில்‌ பண்டைசாளில்‌ 


_ மகாமகோபாத்தியாய ௨. வே. சாமி நாத ஜயர்‌ 


தமிழ்‌ வாசித்தவர்கள்‌ பலர்‌. அவர்களுள்‌ யாதி பெற்‌ 
ஜோர்‌ சிலர்‌. அன்னாராள்‌ ஈமது ஐயர்‌ விசேஷ யொதி 
பெற்றுள்ளார்‌. அவர்‌ வாசிக்கும்போ து திருவா 


வடுதுறை மடத்து வித்துவானாகவும்‌ ஆசிரியராயு . 


மிருந்‌ துவந்தவர்‌ ஸ்ரீ மீனாட்சசுந்தரம்பிள்ளை யவர்கள்‌. 
அவர்கீம்‌ அமர்ந்து தமிழ்பயிலும்‌ * பாக்கெத்தைப்‌ 
பெற்று நமது ஜஐபர்‌ அப்பாஷையைச்‌ செவ்வனே 
படித்‌துக்கொண்டார்‌. ஆகவே அம்மடத்திலேயே 
ஐயருக்குமுன்‌ படித்தவராக 
காலேஜ்‌ தமிழ்ப்போதகர்‌ ஸ்ரீ தியாகராஜ செட்டியார்‌ 
தாம்‌ அந்தக்‌ காலேஜை விட்டு நீங்கிப்‌ பென்ஷன்‌ 
பெற்றுக்கொள்ளுஞ்‌ சமயத்தில்‌ தம்முடைய ஸ்தா 
னத்தில்‌ கும்பகோணம்‌ காலேஜ்‌ தமிழ்ப்‌ போத 
கராய்‌ ஈம்‌ ஐயர்‌அவர்களை வைத்துவிட்டுப்‌ போக 
வேண்டுமென்ற கருத்துக்கொண்டார்‌. அக்கருத்து 
நிறைவேறுவதற்குப்‌ போதிய வசதியும்‌ அச்சமயம்‌ 
அமைந்திருந்தது. தமது கருத்தை ஸ்ரீ தியாகராஜ 
செட்டியார்‌ அப்போது அந்தக்‌ காலேஜ்‌ பிரின்ஸ்‌ 
பாலாயிருந்தவராய ராய்பகதூர்‌ 7. கோபாலராயரிடம்‌ 


கும்பே காணம்‌ 


தெரிவிக்க, அதற்கு ராயர்‌அவர்கள்‌ உடன்பட்டுக்‌ 


_ கல்வியிலாகாத்தலைவருக்கு, பென்ஷன்பெறவிருக்கும்‌ 


ஸ்ரீ தியாகராஜசெட்டியார்‌ ஸ்தானத்துக்கு ஜயர்‌ 
அவர்களை நியமித்தல்‌ தகுதியுடைய தாகுமென்று 
சிப்பார்சு செய்தார்‌. அந்தச்‌ சிப்பார்சு அங்கேரிக்கப்‌ 
பட்டு ஈமது ஜயர்‌அவர்கள்‌ அந்தக்‌ காலேஜ்‌ தலை 
மைத்‌ .தமிழ்ப்பண்டிதராய்‌ ஸ்ரீ தியாகராஜ செட்டி 
யாருக்குப்‌ பதிலாய்‌ நியமிக்கப்பட்டார்‌. ஈமது ஐயர்‌, 
செட்டியார்‌ அவர்கள்‌ தமக்குச்‌ செய்த பேருதவியை 
இன்றைக்கும்‌ ஞாபகத்தில்வைத்துப்‌ போற்றி வரு 
கின்றார்‌. சென்னைத்‌ திருவடீச்வரன்பேட்டையில்‌ 
உள்ள தமது வீட்டுக்குத்‌ தியாகராஜ விலாஸ்‌ என்று 
பெயரிட்டிருப்பதே இதற்குச்‌ சாட்யோகும்‌. 


மகா மகோபாத்தியாயா யர்‌ அவர்கள்‌ கும்ப 
கோணம்‌ காலேஜ்‌ தமிழ்ப்போதகராக 1850-ம்‌ 
வருஷத்தில்‌ நியமனம்பெற்று வந்துசேர்ந்தார்‌. அப்‌ 
போது காலேஜ்‌ வகுப்புகள்‌ ஒன்றில்‌ சொல்லிய முதல்‌ 
பாடத்தை அவ்வகுப்பு மாணவர்களும்‌, பிரின்ஹிபால்‌ 
மிஸ்டர்‌ டி. கோபால ராயர்‌ அவர்களும்‌, காலேஜ்‌ 
போதகர்களில்‌ ' ஒருவராகிய மிஸ்டர்‌ R. 77. சீனி 
வாச ஐயருங்‌ கேட்டு மட்டற்ற சந்தோஷமடைந்தார்‌ 
கள்‌. ஐயர்‌ அவர்கள்‌ அப்பாடத்தை நேற்றுத்தான்‌ 
சொன்னார்கள்போல்‌ தோற்றுகன்றது. 90 வருஷங்‌ 
கள்‌ கழிந்துவிட்டன. அதுமுதல்‌ இடைவிடாமல்‌ 
28-வருஷகாலம்‌ ஈமது ஐயர்‌ அந்தக்‌ காலேஜிலேயே 
தமிழ்ப்போதகரா யிருந்து வந்தார்‌, ஆனால்‌ எவ்வளவு 
காலந்தான்‌ அவர்‌ தமிழ்ப்போதகரா யிருந்துவரும்‌ 
ஏகதேச உரிமையை அந்தக்‌ கும்பகோணம்‌ ஒன்றே 
பெற்றிருக்கக்‌ கூடும்‌ ? 1908-ம்‌ வருஷத்தில்‌ அச்‌ 
சமயம்‌ கல்வி இலாக்காத்‌ தலைவராயிருந்த மிஸ்டர்‌ 
ஸ்டூவார்ட்‌, ஐயர்‌ அவர்களை அக்காலேஜை விட்டுச்‌ 
சென்னைராஜதானிக்‌ கலாசாலைக்குத்‌ தமிழ்ப்போத 
கராய்‌ மாற்றினார்‌. ஏனெனில்‌ மிஸ்டர்‌ ஸ்வோர்ட்‌ 
கும்பகோணம்‌ காலேஜ்‌ பிரின்ஸ்பாலாயிருந்த போதே 
ஐயரின்‌ திறமையை விசேஷமாய்‌ அறிந்துகொண் 
டவர்‌, அவர்‌ ஐபரைச்‌ சென்னைப்‌ பிரெஹிடென்ஹி 


294 கலா நிலயம்‌ 


[மே 21, 1931 


ட்‌ 


காலேஜில்தமிழ்ப்போதகராய்வைத்துப்‌ பார்க்கவேண்டு 
மென்ற ஆசை மேலிட்டவரா யிருந்ததுபற்றி அவர்‌ 
தக்க சமயம்‌ வாய்ப்பதை எதிர்பார்த்‌ துக்கொண்டே 
யிருந்து 1908-ல்‌ அவரைச்‌ சென்னைப்‌ பிரெஹஸிடென்‌ 
ஹி காலேஜுக்கு மாற்றியே தீர்த்தார்‌. ஆகவே அர்‌ 
தக்‌ காலேஜிலும்‌, பிரெஷிடென்ஹி காலேஜிலுமாக 
29 வருஷங்களுக்குக்‌' குறையாமல்‌ ஐபர்‌ வேலைபார்த்‌ 
தார்‌. ஒருவர்‌ 89 வருஷங்கள்‌ அளவு காலேஜ்‌ போத 
கரா யிருந்துவருவது சாதாரணமாய்‌ நிகழும்‌ சம்பவ 
மன்று. அவ்விரண்டு காலேஜும்‌, அக்காலேஜ்களின்‌ 
மாணவர்களும்‌ செய்திருந்த நல்வினையே அவர்‌ அக்‌ 
காலேஜ்களில்‌ தமிழ்ப்பாடஞ்‌ சொல்ல வந்ததற்குக்‌ 
காரணமாகும்‌. அவா த தமிழ்த்திறமையையும்தமிழ்ப்‌ 
பாடஞ்‌ சொல்லுந்‌ திறமையையும்‌ மாணவர்களை மரி 
யாதையாய்‌ ஈடத்தும்‌ திறமையையும்‌, அன்னாருடைய 
மரியாதைக்குத்‌ தம்மை உரியராக்கக்கொள்ளும்‌ அவ 
ரது திறமையும்‌ பற்றி நாம்‌ இங்குச்‌ இறிது பேசுதல்‌ 
அவ௫யமாகும்‌. அந்தக்காலத்தில்‌ அர்தக்காலேஜில்‌ஆல்‌ 
தலப்‌ போதகர்களாயிருந்த ராவ்பகதூர்‌ கோபால ரா 
யரும்‌, மிஸ்டர்‌ ஸ்வோர்ட்டும்‌, மிஸ்டர்‌ பில்டர்‌ பெக்‌ 
கும்‌, ராவ்பகதூர்‌ சாது சேஷய்யாவும்‌, எவ்வளவு திற 
மையுடன்‌ ஆங்லெம்‌ போ இப்பார்களோ அவ்வளவு 
இறமை தானுங்‌ காட்டித்‌ தமிழ்ப்பாடஞ்‌ சொல்லும்‌ 
தன்மையுடையராய்‌ ஐயர்‌ அவர்க ளிருந்‌ துவந்தார்‌. 
அவருடைய தமிழ்வகுப்புக்களில்‌ பிள்ளைகள்‌ ஒழுங்‌ 
குத்தப்பான செய்கைகளை ,யொருபொழுதும்‌ செய்ய 
மாட்டார்கள்‌. சத்திரப்பாவையின்‌ அடங்கியிருந்த 
பாடம்‌ கேட்பார்கள்‌. அவர்‌ பாடஞ்சொல்லுவதை 
நிறுத்துராசே யென்று இலை சமயங்களில்‌ பிள்ளைகள்‌ 
வருந்துவது முண்டு, அவர்‌ பாடஞ்சொல்லும்போது 
பிள்ளைகள்‌, 
செவிக்குண வில்லாத போழ்து சிறிது 
வயிற்றுக்கு மீயப்‌ படும்‌” 


என்ற ஆன்றோர்‌ மொழிக்கே இலக்காயிருப்பார்கள்‌. 


சுருங்கச்‌ சொல்‌ லுமிடத்து அவருடைய மாணாக்கர்‌ 
கள்‌ தாங்கள்‌ செய்த தவத்தின்பயனாகத்‌ தங்களுக்‌ 
குக்‌ கடைத்த தமிழ்த்தேய்வம்‌ என அவரைக்‌ கொண் 
டாடுவது வழக்கம்‌. 

மகாமகோபாத்தியாயர்‌ அவர்கள்‌ 1919-ம்‌ வரு 
ஷம்‌ ஏப்ரல்‌ மாதத்தில்‌ வேலையைவிட்டு நீங்கினார்‌. 
அனாலும்‌ காலேஜ்களில்‌ தமிழ்ப்‌ பாடஞ்‌ சொல்லும்‌ 
வேலை அதனோட அவரைவிட்டு நீங்கவில்லை. அவர்‌ 
பென்ஷன்‌ பெற்ற சறிதுகாலத் அக்குள்‌ ஸர்‌ அண்ணா 
மலை செட்டியார்‌, ஐயர்‌ அவர்களைச்‌ சிதம்பரம்‌ தமிழ்க்‌ 
காலேஜுக்குப்‌ பிரின்ஷிபாலாய்‌ நியமித்தார்‌. அப்பத 
வியை ஐயர்‌ அவர்கள்‌ : 8 வருஷங்கள்‌ வத்து 
விட்டுச்‌ சுகஜீவியாய்‌ இனியேனும்‌ சிறிதுகாலம்‌ இருப்‌ 
போம்‌ என்று சென்னைக்குத்‌ திரும்பினார்‌. 

மகாமகோபாத்தியாயர்‌ அவர்கள்‌ அந்தக்‌ காலே 
ஜக்கு வந்தபோதே பழைய தமிழ்‌.நூல்களின்‌ ஆராய்‌ 
ச்சிக்கு முகூர்த்தம்‌ சொள்ளப்பட்டுப்‌ போனதாய்‌ 
நாம்‌ சொல்லக்கூடும்‌. ஏனெனில்‌ அந்தக்‌ காலேஜ்‌ 
தமிழ்ப்‌ போதகரா யிருந்‌ துகொண்டே தமிழ்ப்பெருங்‌ 
காப்பியங்களாயெ வெக9ிந்தாமணி இலப்பதிகாரம்‌ 
மணிமேகலை இவைகளை ஆராய்ச்‌ திசெய்து எட்டுப்‌ 
பிரதிகளிலிருக்து எடுத்து ௮ச்சிடுவிக்க ஈமது ஜயர்‌ 
தொடங்கினார்‌, முதலில்‌ அவர்‌ இந்‌ தாமணியை 


அச்சிட்டு வெளியிடுவதை மேற்கொண்டார்‌. அதனை 
௮ச்ட்டு வெளியிட அவர்பட்ட இரமம்‌ சொல்லுங்‌ 
இறமன்று, உள்ளபடியே ஏட்டுப்பிரதிகளை வைத்‌ 
துக்கொண்டு பழைய நூலொன்றைச்‌ சோதித்துப்‌ 
பெயர்த்தெழுதிப்‌ போதிய குறிப்புகளுடன்‌ அச்சிடு 
விக்கும்‌ சிரமம்‌ பெரிதாகும்‌. அப்படியிருக்க ஐயர்‌ 
மேற்கொண்ட முயற்சி ஒழுங்காய்ப்‌ பூர்த்திபெறா 
வண்ணம்‌ அறிந்தோ அறியாமலோ இடையே தடை 
யாய்‌ நின்றவர்கள்‌ இலருண்டு. அப்படித்‌ தடையாய்‌ 
நின்‌ றவர்கள்‌ ஐபருடைய பெருமுயற்சியாயெ பெருங்‌ 
காற்றில்‌ பஞ்சாய்ப்‌ பறக்‌துபோயினர்‌. ிவகசிர்தாமணி' 
யும்‌ உச்சிமேற்‌ புலவர்கள்‌ வைக்கும்‌ நச்னொர்க்கினிய 
ருரையுடன்‌ ஐயரால்‌ பரிசோ இக்சப்பட்டபடி ௮ச்‌ 
சாய்‌ வெளிவந்தது. 
ஏட்டெ்பிரதிகளில்‌ சிதைந்தும்‌, உருமா றியும்‌ 
அடிகளே மாற்றப்பட்டும்‌ இடக்கும்‌ பாடல்களை 
ஒத்துப்பார்த்து ஆக்கியோன்‌ பாடல்‌ இம்மாதிரிதா 
னிருக்கவேண்டுமென்று நிச்சயித்‌ அப்‌ பெயர்த்தெடுத்‌ 
தெழுதுவதிலும்‌, அப்பாடல்களை வரிசைப்படுத்‌ துவ: 
திலும்‌, படலங்களாகப்‌ பிரிப்பதிலும்‌ மேற்கோள்கள்‌ 
இன்ன நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்‌ றன 
வென்று கண்டுபிடிப்பதிலும்‌ உள்ள கஷ்டம்‌ சாமா 
னியமான தன்று. பழைய நூல்‌ ஆராய்ச்சியில்‌ பழ. 
இயவர்களுக்கே அக்கஷ்டம்‌ இத்தன்மைய தாகு 
மெனத்‌ தெரியவரும்‌. 
மேற்சொன்ன கஷ்டங்கள்‌ எல்லாவற்றையும்‌ ௮௮ 
பவித்‌ துக்கொண்டு இந்தாமணியை அச்சிற்‌ பதித்த 
ஐயசை ஒரு சமயம்‌ ஒரு பூரியன்‌. வீணுக்‌ கழித்‌ 
தப்‌ பேசுவானாயினான்‌. அப்போது ஐயர்‌ தமக்குண்‌ 
டான மனவேதனையை சதிக்கமாட்டா தவராய்ச்‌ 
சுவாமிமலையில்‌ (திருவேசகத்தில்‌) திருக்கோயில்‌ 
முருகக்கடவுளைத்‌. 
இயானத்துப்‌ பின்வரும்‌ பாடலைச்‌ சொன்னார்‌: 
 மலர்கொண் டுனையே வழிபட்‌ டொருவேன்‌ 
அலர்கொண்‌ டுவிளங்‌ கலைவா விகள்சூம்‌ 
கலர்கண்‌ டறியாக்‌ கவினே ரகவேள்‌ 
பலர்கண்‌ டிகலும்‌ படிவைத்‌ தனனே '' 
ஆயினும்‌ அக்காலத்தில்‌ ஐயர்‌ அவர்களுக்கு. 
எதற்கும்‌ அஞ்சவேண்டாமென்று தைரியஞ்சொல்ல 
அவருடைய தகப்பனார்‌ ஸ்ரீ வேங்கடசுப்பய்யர்‌ 
இருந்தார்‌. அதுபற்றியே ஈமது ஜயர்‌ அத்தகப்ப' 
னிறந்தகாலத்தில்‌ சொல்லிய பாடல்களில்‌ பின்னே 
குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ பாடலைச்சொல்லி இனி 
யெனக்கு எதற்கும்‌ அஞ்சாதேயென்று தைரியஞ்‌ 
சொல்ல யார்‌ இருக்றொர்க” ளென்று பொருள்படும்‌. 
படி. துக்‌இத்தார்‌. 
அன்போடு வெபூசை யாற்றுமிடத்‌ தோடும்நீ 
இன்போடு பாடியிருக்கு மிடமுந்‌ தமியேன்‌ 
துன்போடும்படிவார்த்தைசொல்லுமிடந்தா னுமந்தோ 
என்போடு முள்ளுருக வென்னை வருத்துறுமால்‌'' 
அந்தநாளில்‌ அவரது தகப்பனையன்‌ றி ஓயருக்குத்‌ 
தைரியஞ்‌ சொல்ல வேறு சிலரு மிருந்தார்கள்‌. அவர்‌ 
களுள்‌ காலஞ்சென்றுவிட்ட சேலம்‌ ராமசாமி முதலி 
யார்‌, பூண்டி ரங்கநாத முதலியார்‌ சாது சேஷய்யா' 
முதலான இல பெரியோர்களைக்‌ குறிப்பிடலாம்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ஒருவர்பின்னொருவராய்க்‌ கால 


கொண்டெழுந்தருளி யிருக்கும்‌ 


மே 21, 19381] 


கலா நிலயம்‌ | 895 


மாயினர்‌. ௮௮, முதலியாரைப்பற்றி ஈம்‌ ஐயரவர்கள்‌ 


சொன்ன அடியிற்கண்ட பாடலால்‌ வெளியாகின்‌ றது 


என்னே நலமார்‌ ராமசாமிக்‌ குரிசில்‌ 

முன்னே நடந்தான்‌ மொழியுமவனைத்‌ தொடர்ந்து 

பின்னே ஈடந்தாய்ப்‌ பிரிவாற்றாத்‌ தன்மையினால்‌ 

நன்னேய மார்‌ ௮ரங்க நாத தயாகரனே”' 

அன்னாருள்‌ பூண்டி அரங்கநாத முதலியாசேனும்‌ 
ஐயர்‌ சென்னைக்கு வருந்துணையும்‌ அதற்ஃப்பா லும்‌ 
உயிசோடி ருந்திருப்பாராயின்‌ ஐயருக்குச்‌ சென்னை 
யூனிவர்சிடியின்‌ ஆதரவு இப்போதிருப்பதைவிட 
அதிகமா யிருந்திருக்கலாம்‌. ஐயர்‌ அரும்பாபெட்டு 
வெளியிட்டிருக்கும்‌ பழையகாலத்துச்சங்க நூல்களைக்‌ 
கருதி அவருக்கு யூனிவர்ஹிடியார்‌ பொருளுதவி 
செய்யவேண்டுமென்று வ ற்புறுத்தியெடுத்துக்காட்டிச்‌ 
சிறிது பொருளுதவி கிடைக்கும்படியாய்‌ முதலியார்‌ 
அவர்கள்‌ செய்திருக்கக்‌ கூடும்‌. ஐயர்‌ யூனிவர்ிடி 
யாரிடம்‌ அன்னாரது ஆதரவுக்‌ கறிகுறியாய்‌ அதிக 
பொருளுதவியைப்‌ பெற்றதாய்த்‌ தெரியவில்லையா 
யினும்‌ அச்சபையாருக்கு ஐயரிடம்‌ விசேஷ நல்‌ 
மதிப்பில்லாமற்‌ போகவில்லை. சமீபகாலத்தில்‌ அச்‌ 
சடையார்‌ ஐயரைக்கொண்டு தமிழ்ப்பாஷை சம்பந்த 
மாய்ச்‌ சல அருமையான உபர்நியாசங்கள்‌ செய்வித்‌ 


தார்கள்‌. இதுமட்டுமேயன்‌ நி இப்போதும்‌ சென்னை 


யூனிவர்ஹிடியில்‌ ஐபர்‌. அவர்கள்‌ தமிழ்‌ போர்ட்‌ 
ஆப்‌ ஸ்டடியிலும்‌, லேக்ஸிகன்‌ கமிட்டியிலும்‌ மெம்ப 
ராயிருக்தது வருதிறார்‌. 

ஐயர்‌ பிரெஹஸிடென்ஹி காலேஜ்‌ தமிழ்ப்‌ போத 
கரா யிருந்துவந்தபோது அவருக்கு மகாமகோபாத்‌ 
யாய பட்டன்‌ சூட்டப்பட்டது. அது இயருக்கு 
முன்‌ எந்தத்‌ தமிழ்ப்பண்டிதருக்குஞ்‌ சூட்டப்பட்ட 
தில்லை. அப்பட்டத்தைப்‌ பெற்றதில்‌ ஐயர்‌ தமக்குத்‌ 
தாமே நிகர்‌ அவர்‌. இப்போது ஐயரின்‌ சீவியச்‌ சரித்‌ 
திரச்‌ சுருக்கத்தை முடி.க்கப்போகிறேன்‌. அதைமுடிப்‌ 
பதற்குமுன்‌ நான்‌ சென்னை யூனிவர்ஹிடியாரைவேண்‌ 
டிக்கொள்வதொன்‌ றுண்டு, ௮ஃது என்னவெனில்‌௮ச்‌ 
சங்கத்தார்‌ ஐயரின்‌ மிகவும்போற்றுதற்குரிய தமிழ்த்‌ 
தேர்ச்சியைக்‌ கருதி அவருக்கு டாக்டர்‌ ஆப்‌ தமிழ்‌ 
லிடரேச்சர்‌ (Doctor of Tamil Literature) 
என்னும்‌ கெளரவப்பட்டத்தை அளிக்கவேண்டு 
மென்பதே. நேற்றுத்தினந்தான்‌ தோற்றியதென்று 
சொல்லக்கூடிய ஆர்திரா யூனிவர்ஹிடியார்‌ காலஞ்‌ 
சென்றுவிட்ட வேதம்‌ வேங்கடராய சாஸ்திரியா 
ருக்கு டாக்டர்‌ ஆப்லேட்டர்ஸ்‌(Doctor of Letters) 
என்னும்‌ பட்டம்‌ கொடுத்திருக்கும்போது சென்னை 
யூனிவர்ஹிடியார்‌ நமது ஐயருக்கு அம்மாதிரிப்‌ 


பட்டமளிக்கப்‌ பின்வாங்கலாகா து. 


டைத. ய. 
கம்பராமாயணம்‌ 


அயோத்தியா காண்டம்‌ 4. நகர்நீங்கு படலம்‌. 


| 874-வது பக்கத்‌ தொடர்ச்சி] 


எசாப்‌ பேருமைக்‌ கோசலை மிவளே. 


தா னும்‌ போகாதொழியான்‌ தன்னை உடன்சொண்டு 


எகவும்‌ ஏகான்‌ இராமன்‌ என்பதுணர்ந்த கோப்‌ 


பெருந்தேவி, புவனநாதனைத்‌ தொழுது அவனாணை 
யை மாற்ற கைகேயியின்‌ 
கோயிலைச்‌ சேர்ந்து அங்கு, மாய்ந்தானென்ன மயங்‌ 


வெண்ணினளாய்க்‌ 


கிக்கெடந்த மன்னவன்நிலை காண்டலும்‌, உயிருடைக்‌ 
தவோர்‌ உடலெனத்‌ தரைமிசை விழுந்து, அவன்‌ 
அயரைத்‌ தேற்றும்‌ மொழிகளால்‌ தன்துயரே தலை 
சிறக்கப்‌ புலம்பலாயினாள்‌. 
பிறியார்‌ பிரிவே தென்னும்‌ 
பெரியோய்‌ தகவோ வென்னும்‌ 
நெறியோ வடியே நிலைநீ 
நினையா நினைவே தென்னும்‌ 
வறியோர்‌ தனமே யென்னும்‌ 
்‌ தமியேன்‌ வலியே யென்னும்‌ 
அறிவோ வினையோ வென்னும்‌ 
அரசே யரசே யென்னும்‌ 
[ஒருபோதும்‌ பிரியாதவர்களை விட்டுப்‌ பிரிவதற்குக்‌ 
காரணம்‌ யாது என்பாள்‌. பெரியோய்‌ இது உனக்குத்‌ 
தகுமோ வென்பாள்‌. இது நீதியோ என்பாள்‌. அடி. 
யேங்களுடைய நிலையை நீ நினையா திருப்பதற்குக்‌ காரணம்‌ 
என்ன என்பாள்‌. வறியவர்களுக்கு வற்றாத தனம்போன்‌ 
றவனே என்பாள்‌. தணிமையுற்ற எனக்குத்‌ துணைப்பல 
மாய்‌ இரூப்பவனே என்பாள்‌. இது அறிவாகுமா , நீசெய்யத்‌ 
க்குக்‌ த காரியமாகுமா(அல்லது, அறிவு ஒவினையோ- அறிவு 
நீங்ினாயோ) என்பாள்‌, அரசே அரசே என்பாள்‌] . 


இருளற்‌ நிடவுற்‌ றொளிரும்‌ 
இரவிக்‌ கெதிருர்‌ திகிரி 
உருளத்‌ தனியுய்த்‌ தொருகோ 
னடையிற்‌ கடைகா ணுலகம்‌ 
பொருளற்‌ நிடமுற்‌ அறுமப்‌ 
பகலிற்‌ புகுதற்‌ கென்றே 
அருளம்‌ கருதிற்‌ நிதுவோ 
அரசர்க்‌ கரசே யென்னும்‌ 
[இருள்‌ கெடும்படி. விளங்கும்‌ சூரியனுக்கு நிகரான உன்‌ 
ஆக்ஞாசக்கிரம்‌ செல்லும்படி ஒப்பிலாவகையில்‌ செலுத்து 
கின்ற உன்‌ ஒரு செங்கோலளவில்‌ அடங்குகன்ற இவ்வுல 
கம்‌, எல்லாப்‌ பொருள்களும்‌ முடிகின்ற பிரளயகாலத்தில்‌ 
விளையும்‌ அழிவை அடையவேண்டும்‌ என்று எண்ணியோ, 
அரசர்க்கு அரசே, இது செய்தாய்‌ என்பாள்‌. 
திரையார்‌ கடல்சூ முலகன்‌ 
தவமே திருவின்‌ திருவே 


நிரையார்‌ கலையின்‌ கடலே 
நெறியார்‌ மறையின்‌ னிலையே 
கரையா வயர்வே னெனைநீ 
கருணா லயனே யென்னென்‌ 
அசையா விதுதா னழகோ 
உலகே முடையா யென்னும்‌ 
[அலைகளுடைய கடல்சூழ்ந்த உலகின்‌ தவப்பயனே 
செல்வத்திற்கெல்லாம்‌ செல்வம்‌ போன்றவனே, ஒழுங்‌ 
காய கல்விக்குக்‌ கடல்போன்‌ றவனே, நெறியுடைய வேதத்‌ 
திற்கு நிலைக்களம்‌ போன்றவனே. கருணைக்கு இருப்பிட 
மானவனே. கரைந்து சோர்கின்ற என்னை நீ, ஏனென்று 
கேட்கா திருக்கும்‌ இது அழகோ.--.ஏழுலகங்களையும்‌ 


உடையவனே, என்பாள்‌ ] 


896 


வெறிதாய்‌ விடநின ' ற்துபோல்‌ டது 
உன்னுந்‌ தகைமைக்‌ கடையா ' டை ்‌ 
வுறுகோ யுன்‌ றுணரா 
னின்னென்‌ றுரையா னென்னே 
யிதுதான்‌ யாதென்‌ றறியேன்‌ 
மன்னன்‌ றகைமை காண 
வாராய்‌ மகனே என்னும்‌ 
[மின்னல்‌ தங்யெது போன்ற சரீரம்‌, உயிர்ப்பொலி 
வழிச்‌ அகெட நின்றதுபோல்‌, நினைப்பதற்கரிய, மிகுந்த 
சோய்‌ அடைந்து அறிவிழந்து டெக்கின்றான்‌ (தயரதன்‌) 
தனக்கு என்ன ரேர்ந்ததென்று உரைக்கின்‌ றிலன்‌. இது 
என்னவென்று யான்‌ அறிலேன்‌; மகனே இராமா, 
சக்ரெவர்‌ த்தியின்‌ தன்மையைக்‌ காண்பதற்கு வருவாயாக, 
என்றாள்‌] 
இது, தகவோ வினையோ அறிவோ . என மன்‌ 
னனை மெல்ல இடித்துரைசன்றாள்‌ கோசலை என்பது 
வெளிப்படையானாலும்‌, எஅபற்றி இடித்துரைக்கின்‌ 
ருளென்பது அக்கோசலையின்‌ குணநலப்‌ பெருமை 
களை முன்னிட்டு உணவதற்குரியதேயன்‌ நிச்‌ செய்யு 
ளின்கண்ணுள்ள சொற்களைக்கொண்டே தெளிவது 
எளியதன்‌ ற. மூத்த மைந்தனுக்கு முறையாலே 
அரசளிக்காது இளையோற்‌ தந்ததை இடித்துரைத்‌ 
ததன்‌ றிது. அது செய்ய வால்மீகிமுனிவரின்‌ 
கோசலை இருக்கின்றாள்‌. அந்நூலில்‌, இராமன்‌ 
நகர்நின்று நீங்யெபின்‌ ஆற்றாத்‌ துயரால்‌ தளர்வுற்ற 
தயரதன்‌ பாவம்‌, அங்கிருந்த துவாரபாலகர்களை 
நோக்கி, & இராமனுடைய தாயாகிய கெளசலை 
யின்‌ வீட்டில்‌ என்னை விரைவிற்‌ கொண்டுபோய்ச்‌ 
சேருங்கள்‌. என்‌ உள்ளத்திற்கு வேறோரிடத்தில்‌ 
தேறுதல்‌ உண்டாகமாட்டாது '' என்று அவள்பால்‌ 
ஆறுதலடைய நினத்தவனாய்‌ அடைர் அ, “இராமனைத்‌ 
தொடர்ந்துசென்ற என்‌ கண்கள்‌, இப்பொழுது 
இரும்புகின்றன அல்ல. கெளசலையே, ந என்‌ கண்‌ 
களுக்குத்‌ தெரியவில்லை ; என்னை உன்‌ கையால்‌ நன்‌ 
முகத்‌ தொடு? எனக்‌ கல்லும்‌ புல்லுங்‌ கரைந்துருகும்‌ 
படி. இரங்கிவேண்டலும்‌ அவள்‌ பின்வருமாறு பேசி 
னாள்‌ என்கின்றார்‌ வான்மீகிமுனிவர்‌ :- 
௦ கைகேசியானவள்‌ மனிதப்புலியான இராமன்‌ 
மீது. கெளடில்யமாதிற விஷத்தைக்‌ கக்கி, தோலு 
ரித்த பெண்சர்ப்பம்போல்‌ சஞ்சரிக்கப்‌ போதின்‌ 
ருள்‌. இராமனைக்‌ காட்டுக்கு ஓட்டிவிட்டுத்‌ தனது 
மனோரதங்களை யடைந்து இந்தையற்ற மனத்தோடு 
நிற்பவளான அழயெகைகேசி, விட்டினுட்சஞ்சரிக்‌ 
குங்‌ காலசர்ப்பம்போல மீண்டும்‌என்னைப்பயப்படுத்‌ 
தப்போ௫ன்றாள்‌. ..அரசரே, ஆூதொக்கினியான ஒரு 
வன்பருவகாலத்தில்தேவதைகளுக்கு௮ளிக்கவேண்‌ 
டிய அவிர்ப்பாகத்தை ராக்ஷஸர்களுக்குத்‌ தந்தது 
போல்‌, இராமனை அவனுக்குக்‌ கொடுக்கவேண்டிய 
இராச்சியத்தினின்‌று சுவேச்சையால்‌ நீக்கிச்‌ கை 
கேயிக்குக்‌ கொடுத்தீர்‌. விற்பிடித்து நிற்கும்‌ என்‌ 
வீரப்புதல்வன்தன து மனை வியுட்னும்‌ லக்ஷ்மண னு 
டனும்‌ இப்பொழுது வனத்திற்‌ புகுகன்றா னென்‌ 
பது நிச்சயம்‌. அவர்கள்‌ அரணியத்தில்‌ வசிப்பதன்‌ 
கஷ்டத்தை இதுவரையிற்‌ சற்றும்‌ அறியார்களே. 
கைகேயின்‌ இஷ்டப்படி நடக்குந்‌ தங்களால்‌ 
ஓட்டி விடப்பட்ட அம்மூவரும்‌ காட்டில்‌ எனன 
பாடு பவொர்களோ. ...... ..பிள்ளைமேல்‌ ஆசையை 
உடைய நான்‌, இளைய கன்றையுடைய பசு சங்கத்‌ 
தால்‌ தன்‌ கன்றை இழர்ததாவ தபோல்‌, கைகேயி 
யால்‌ மகனை இழர்தவளானேன்‌. 4 
வெந்தபுண்ணில்‌ வேல்‌ எறிவதுபோன்ற இச்சொற் 
களால்‌ இடித்துரைக்க முதனூற்‌ கோசலையொருத்தி 
எக்காலத்திற்கும்சா னும்‌ என்‌ றுஎண்ணிய கம்பர்‌, ௮வ 
ளைத்‌ இருத்தியமைத்துள மற்றைய மென்மை நயங்க 
ளுக்ணெங்க, இங்கு, தனிகாயக, கலையின்‌ கடலே, 
மறையின்‌ நிலையே, பெரியோய்‌, வருத்தம்‌ வந்துற்ற 
காலையில்‌ முற்றிலும்‌ அழிந்து இவ்வண்ணம்‌ மாய்வது 


[மே 1; 1931 


நினக்குத்‌. தகுமோ ஏ அழகோ, என்னைக்கண்‌ டிரங்கி 


யாயினும்‌ சிதிஅ தேற்றிக்கொள்ளாயோ'' எனச்‌ சாற்‌ 


(841 


ஹவாளாயினாள்‌. -. 

ஆம்‌, ஒன்ற நினைத்து ஐயுறலாம்‌. கம்பாது நூலின்‌ 
படி, கைகேசியின்‌ செயலிதென்று கோசலைக்கு இது 
காறுந்‌ தெரியாதா தலின்‌, ௮௮ தெரிந்தபின்‌ வான்மீக 
நூலிற்‌ கூறிய அவள்‌ வாக்கெத்தோடு இதனை ஒப்பிடு 
தல்‌ நேர்மையன்றென எண்ணுதல்‌ இயலும்‌. இந்தச்‌ 
சங்கை தீர்வதற்கு வெகுகேரங்‌ காக்கவேண்டா. மடக்‌ 
தையிவள்‌ புலம்பிய ஒலிகேட்டு வசிட்டமுனிவன்‌ 
விளைந்த தறிய அவ்வயின்‌ விரைந்தடைந்து கைகே 
இயை வினவுதலும்‌ அந்த மாதராள்‌, ₹: ன்னால்‌ 
நிகழ்ந்த தன்மை தானே தெரியச்சொன்னாள்‌.” சொன்‌ 
னபின்‌ விட்டன்‌, அவ்வரங்களைத்‌ தவிர்கவென்று 
கைகேசியை வேண்டிக்கொண்டதையும்‌ தயரதன்‌ 
வேண்டிக்கொண்டதையும்‌, அவ்விரு வேண்டும்காள்‌ 
களையும்‌ வலிய மொழிகளால்‌ சைகேசிமறுத்ததையும்‌ 
கேட்டுக்கொண்டிருந்தனள்‌ கோசலை. கேட்ட பிறகும்‌, 

மாற்றாள்‌ செயலா மென்றும்‌ 
கணவன்‌ வரமீந்‌ துள்ளம்‌ 
ஆற்றா தயர்ந்தா னென்றும்‌ 
அறிந்தா ளவளும்‌ மனத்தைத்‌ 
தேற்றா நின்றாண்‌ மகனைத்‌ 
இரிவா னென்னா ளரசன்‌ 
தோற்றான்‌ மெய்யென்‌ றுலகஞ்‌ 
சொல்லும்‌ பழிக்குஞ்‌ சோர்வாள்‌ 

[ சன்‌ சக்களத்தியின்‌ செய்கையாம்‌ இதுஎன்றும்‌, அரசன்‌ 
வரத்தைக்‌ கொடுத்துவிட்டு உள்ளம்‌ தாங்காமல்‌ தளர்ர்தான்‌ 
என்றும்‌ அறிந்தாள்‌, தன்‌ மனத்தைத்‌ தேற்றிக்கொண்‌ 
டாள்‌. தன்‌ மகன்‌ காட்டிற்குப்‌ போகாமல்‌ திரும்பவேண்‌ 
டும்‌ என்று சொன்னாள்‌ அல்லள்‌. அதனால்‌ தனக்கு உண்‌ 
டாகும்‌ துன்பத்தோடு, அரசன்‌ மெய்க்குத்‌ தோற்றுவிட்ட 
னன்‌ என்று உலகம்‌ பழிக்குமே என நினைத்தும்‌ சோர்‌ 
வடைச்தாள்‌ | 
எனவே கம்பர்‌ எடுத்துக்காட்டி வற்புறுத்துகன்றார்‌. 
இதன்‌ பின்‌ அவள்‌, 

தள்ளா நிலைசான்‌ மெய்ம்மை 
தழுவா வழுவா வகைநின்‌ 
றெள்ளா நிலைகூர்‌ பெருமைக்‌ 
இழிவா மென்றா லுரவோய்‌ 
விள்ளா நிலைசே ரன்பான்‌ 
மகன்மேன்‌ மெலியின்‌ னுலகங்‌ 
கொள்ளா தன்றே வென்றாள்‌ 
கணவன்‌ குறையக்‌ குறைவாள்‌. 

[ வலிமையுடையவனே ; தள்ளத்தகாத நிலைமையால்‌ 
பெருமைவாய்ர்‌ த சத்தியத்தைத்‌ தழுவி ௮ தனின்றும்‌ வழு 
வாத நிலைநின்று பிறகு, இகழலாகா நின்‌ உயர்விற்கு இழி 
வாகும்‌ என்பது தேர்ர்தும்‌, உரைப்பதற்கரிய அன்பால்‌ 
மகனைப்பற்றி நீ உன்நிலை சோர்ந்தால்‌, உலகம்‌ அதனை 
ஏற்றுக்கொள்ளா தன்றோ, என்றாள்‌--சணவன்‌ குறைவைத்‌ 
தன்குறைவாகக்‌ கொண்டழியும்‌ அப்பெருர்‌ சகையாட்டி. ] 

இ.துவன்றோ இல்லாட்குரிய இயற்கை. இதனா 
லன்றே அவள்‌ ஆற்றல்சால்‌ சோசலை யாயது. மன்ன 
னிற்‌ பன்மடங்கு மேன்மை இவள்பால்‌ காண்டின்‌ 
ஹோம்‌. மகளிர்‌ இருக்கின்ற பரிசு இதுவென வான்மீகி 
முனிவர்‌ உண்மையைக்‌ காட்டினார்‌ ; அன்னார்‌ இருக்க 
வேண்டிய மேன்மை எதுவெனக்‌ கம்பர்‌ காட்டுகின்‌ 
றார்‌. “உயர்‌ கோசலையாம்‌ அன்னம்‌” என்ன அவ 
ளைப்‌ புகழ்ந்து உருகுதின்றார்‌, அவைத்‌ திருத்தி 
யாக்இய செந்தமிழ்க்‌ கவிவாணசே, அவள்‌ தன்னிலை 
நினைந்‌ து தளர்ந்தாளல்லள்‌ ; கைகேசியை இங்கிதத்‌ 
தாலும்‌ பழித்தாளல்லள்‌. கொழுரன்பால்‌ குறைதான்‌ 
கண்டாளல்லள்‌. அவன்‌ குறையா இருக்கவேண்டுமே 


' என்றொரு கருத்தே யுடையவளாயினாள்‌, வருத்தம்‌ 


பெரிதுடையாள்‌ உண்மையே ; ஆனால்‌, அதனால்‌ 
அவள்‌ திருத்திய நேர்மையினின்‌ று தீர்ந்திலள்‌: 

உலகத்தோர்‌ உய்வதற்கு வான்மீகியையும்‌ கம்ப 
பசையும்‌ அயலயல்‌ வைத்துப்‌ பயில்வதனினும்‌ சிறந்த 
தோர்‌ செவ்வி சேர்த லரிது. 


ட்ட ப ப ப ப ப பம்‌ ப பப ட பத பயப்‌ பப ைவுுவைைவவுூுுை்ப்ூெுவுூவுபைணா-பூவுுண வை. ணி 


மே 21, 1931] 


897 


-லோத்ரா- 


ஸ்திரீகளுக்கு 
மகிழ்ச்சியையும்‌ 
ஆரோக்கிய த்தையும்‌ தரும்‌. 


- அம்ருதா - 
இரத்தத்தைச்‌ சுத்தி செய்யும்‌. 
- அர்கா - 


ஜுரத்தைப்‌ போக்கும்‌ 


எல்லா மருந்துக்கடைகளிலும்‌ கிடைக்கும்‌. 


© (Cm 0 0 20 0 கைக்‌ 0 0 Cr 0 (9 கணைகளை C0 கனி 0 0 


கேசரி குடீரம்‌ 


இந்திய கெமிஸ்ட்‌ & டிரக்கிஸ்டு. 
எழும்பூர்‌. ர சென்னை. 


ஆனு இஇது வைய இடு 
ப பட பப்பட்‌ ப்பட்ட ப உட்ப 
ஏற்படுத்தியது] நாஷூனல்‌ [1906. ! 
இன்ஷு*யரன்ஸ்‌ கம்பேனி லிமிடேட்‌. | 

[| ஹெட்‌ ஆபீஸ்‌:--நாஷனல இன்ஷயான்ஸ்‌ பிலடிங்ஸ்‌, 

7, கவுன்ஸில்‌ ஹவுஸ்‌ தெரு, கல்கத்தா. 
அபூர்வ வளர்ச்சி 
ஏனேன்றல்‌, 

லைப்‌ இன்ஷாயரன்ஸிற்குரிய சிறந்த te 
| 


த கள்‌ டன கக பன ன்‌ [1.1 க ஆ அஜி க இடத ட 


சங்கள்‌ எல்லாம்‌ இதனில்‌ உண்டு: 
குறைந்த பிரீமிய விதெம்‌ 
மிகுர்த போனஸ்‌ 
தாராளமான பாலிஸி நிபந்தனைகள்‌ 
பாலிஸி ஹோல்டர்களுக்கு வேண்டிய 
சவுகரியங்கள்‌ செய்தல்‌. 
இளேய்ம்‌ தொகைகளை த்‌ தாமதமின்றித்‌ |] 
தீர்த்து விடுதல்‌. 
சீர்தூக்கிப்‌ பார்க்தங்கால்‌ 
இந்தக்‌ கம்பனிக்குச்‌ - சமமாக வேறெந்த இச்‌ | 
லைப்‌ இன்ஷுய.ரன்ஸ்‌ கம்பணியும்‌ வந்ததில்லை. 
விவரங்களுக்கு எழுதவும்‌. 
118, அரமனைக்காரன்‌ ப்‌ ழி அனந்தாசாரி, ட 1 ஜல்‌ 9 
தெரு, சென்னை, பிரான்ச்‌ செக்‌ ரடரி, [ 
ப வாகாக | வனை | ஹண்ட்‌ | ல | மைக்‌] ந வல்‌ [னா | காவை 


ஏஜெண்டுகள்‌ வேண்டும்‌. 


[ க | ows | சண: ர cious | comcast | கணை: | சலைகைகைவைவகாைல | மல்லா | meena | 


4 ப] இணைய வையை 11] ஸை [17 வையை 1 11 C=08 


| சகவாழ்வு = 


நாம்‌ நமது நாட்டில்‌ சுகமாக வாழவிரும்பி 
னால்‌ வியாதிகள்‌ என்னும்‌ சத்துருக்களுக்கு 
3 இடம்கொடாமல்‌ நமது தேகக்தைப்‌ பாதுகாத்துக்‌ 8 
[| சொள்ளவேன்ட்‌. நீங்கள்‌ தேக ௮௪தி, மலச்சிக்‌ 
இகல்‌, நரம்புகளின்‌ தளர்ச்சி, ஞாபகமின்மை, மூத்‌ 
இர சம்பந்தமான வியாதிகளால்‌ கஷ்டப்பட்‌ 
டால்‌ உடனே, 


= 
௫ 


ஆதங்க நிக்ரஹ 


மா த்‌ திரைகள்‌ 


உபயோ௫யுங்கள்‌. தேகத்தை வஜ்ர சரீரமாக்கி 
வைரக்கற்‌ கோட்டையைப்‌ போல்‌ பாதுகாக்கும்‌ 


82 மாத்திரைக எடங்கிய டப்பி ]க்கு ரூபா 1 


இனாம்‌ ! இஞம்‌ ! ! 
போஜன விதி 
உடனே விலாசத்தைத்‌ தெரிவியுங்கள்‌. 


ஆ தங்க நிக்ரஹ 
ஒளஷ தாலயம்‌, 
96, பிராட்வே, 


மதராஸ்‌. 


0000 0 C0 0 CD 0 இ 0 பென்‌ 0 0 Cm 00 வொன்‌ 


mm 1] mm 1 ஸை | 111 {11D mc ப குட 
உ்மவ்யல்டல்‌002200020602042௦002000200200220 2 


- பாரதி ஃ 
சுதந்திரம்‌ _— சமத்வம்‌ -— சகோதரத்வம்‌. 


ஓர்‌ தேசிய மாதப்‌ பத்திரிகை. 


மூன்றாவது ஆண்டு 
நடக்கின்றது. 
உள்‌ நாடு வருட சந்தா ரூ. 20 
வெளி நாடு i ரூ. ௮28 
தனி (சாம்பிள்‌ காபி) பிரதி விலை அணா 5. வேண்‌ 
வோர்‌ ஸ்டாம்பு அனுப்பவேண்டும்‌. 
ஜாதிமத கட்சி பேதங்களின்றித்‌ தேசவிடுதலைக்‌ 
காக உழைக்கும்‌ தேசீய மணம்கமமும்‌ பத்திரிகை. 


(2 இ, 
2௦2120 120223020200200020 


ஓ 


ஆசிரியர்‌:--13. நாராயணசாமி. 
விலாசம்‌:--நவீன பாரதி ஆபீஸ்‌, 


உத்தமபாளையம்‌, மதுரை ஜில்லா. 
0300200200200 C200 CD08 020002002002200200-3௦ 


90200200 CD00 C200 E200 C200 E20 0030 C200 C200 C200 C300 C0060 


©020062006200G900 


EE ccc 


கலா நிலயம்‌ 1930-வது வநடக்‌ கலாநீலயக்‌ கட்டுரைகள்‌ 


அறியாமை வேண்டப்படும்‌ - கட்டுரை 4 சுயாலச்சோ 
தனை 8. விஷயத்‌ திற்கேற்ற விளம்பரம்‌, முயலுக்கு முயல 
வேண்டா, ஈல்லோர்சடன்‌, எத்தைக்கண்டு இச்சைகொள்‌ 
வோம்‌, அலையடங்கக்‌ காச்கவேண்டா, தர்க்கத்‌ தளர்ச்சி, 
கல்லாதபேர்களே நல்லவர்கள்‌ 4.வண்டிமாடும்‌ மாட்டுவண்‌ 
டியும்‌ 8. சகுனியின்‌ மரபுதான்‌ சாய்வதில்லையோ; உரிமை 
யாற்பெரியராகார்‌, சாணத்தால்‌ ரைவார்திறம்‌, மால்வாலி 
யோவின்மரபு மாய்ந்த திலலையோ, மானமழிர்தபின்‌, மண்‌ 
காற்று, பேயச்சில்‌ பிள்ளையாரோ, தலை£ழ்கணக்கு) பள்ளி 
யிற்‌ பழுத்தபழம்‌, கள்வரும்‌ காவலும்‌, பொன்னெழுகத்தாற்‌ 


பொறிக்கலாமோ, அரக்கராற்றல்‌, சுண்டெலி ஆற்றல்‌, வா 
வின்நீளம்‌, பெருமையின்‌ பெருமை 2. இவை தலையங்கம்‌ 
கள்‌ இவைதவிரக்‌ கம்பராமாயணம்‌ - அயோத்தியாகாண்‌ 
டம்‌, குறுந்தொகை - உரையுடன்‌ நம்மாழ்வார்‌ வைபவம்‌, 
மானதசாத்திரம்‌ தமிழ்ப்பாடம்‌ (புணரியல்முமழுஅம்‌) மொழி 
பெயர்ப்புக்‌ கட்டுரைகள்‌ மலர்வனம்‌, பழமுதிர்சோலைமாதவி 
மாதவம்‌ ஆய பல சிறந்த கட்டுரைகள்‌. வேண்டுவோர்‌ சக்‌ 
திரம்‌ எழுதவும்‌. தபால்‌ செலவு உள்பட 
தோல்பயிண்டு உள்நாடு 10-0-0 வெளிநாடு 11-8-0, 
கலாநிலயம்‌, வேளாளர்‌ தெரு; புரசைவாக்கம்‌, சென்னை. 


த க டைத வ: பஅவமைலவவ லையை வா 


கலா நிலயம்‌ 


[மே 21, 1931 


வாத 
௨௮ 
ப்‌ வைய நடு வடட னு உழவ {uy 


ANCIENT JAFFNA 


BY 
Mudaliar 0. RASANAYAGAM 0.02. 
FOREWORD 


BY 
Professor 8. KRISHNASWAMI AIYANGAR, M.A. 


Ee 

| An authentic History of North Ceylon, particulary of Jaffna, based on archeological Epigraphic 
and Linguistic researches is stated here for the first time in a connected logical manner from ancient 

© times up to the occupation of the island by the Europeans. The progress of civilisation in Ceylon and 

| Southern India and incidently in other countries associated with them as brought out here reads 


like a romance without infringing on the Cannons of Historic Research. The Honest patriotism of the 


author is inspiring without misleading. 


Every student of History would read this book with pleasure and profit, 


Price Rs: 3-8-0 (V.P. Charges extra) 
KALANILAYAM” 


ன்‌ க க்க க்க க்கு கனக்‌ கனை கனக க்‌ அனகை அனை 


கோயற்ற 


i வாழ்வே 
ஸித்தகல்ப மகரத்துஜம்‌” 
(ரிஜிஸ்டர்ட்‌) 

தேகத்திலுள்ள கொடியவியா இகளைநீச்சி இரத்தசுத்தி 
செய்து, ஈரம்புகளைப்‌ பலப்படுத்தி மூளைக்கு ஞாபக சக்‌ 
இயையும்‌ தேகத்திற்குப்‌ பலத்தையும்‌ அளிப்பதில்‌ இம்‌ 
மருந்து ஒப்புயர்வற்றது. இவ்வரிய ஒளஷதத்தின்‌ பெரு 
மையைப்‌ போற்றாத வைத்தியர்களே யில்லை. தேக 
| ஆரோக்யெத்தைப்‌ பெருகச்‌ வாழ்சாட்களை வளரச்செய்‌ 
ல யும்‌ சக்தி இம்மருக்தில்‌ நன்கு அமைர்திருக்கிறது. ஒரு 
புட்டி மருந்தே தேகத்தை வலுப்படுத்தவும்‌, ஜீவசக்தி, 
ஞாபக சச்தி பெறவும்‌ போதுமானது. மூளையைக்‌ 
கொண்டு பிழைப்பவர்களுக்கு இது ஓர்‌ வரப்பிரஸா தம்‌, 


60 மாத்திரைகள்‌ கோண்ட புட்டி 


ஒ”- 8-3 


இறி துர்‌ தயங்காதீர்கள்‌. 


மதராஸ்‌ 
தபால்‌ பேட்டி 151, சேன்னை. , 
மானேஜர்‌. வி. ரகுபதி, .A..B.L. 


| வைத்திய வித்தியா 

| யெளவனம்‌ என்னும்பொக்கஷெத்தையும்‌ஆரோக்‌ 
இயமென்னும்‌ குன்றாத செல்வத்தையும்‌ விரும்‌ 
(ட ஒவ்வொரு ஸ்திரியும்‌ புருஷனும்‌ இப்‌ | 
| 


தை வாசித்துச்‌ சுகமடையலாம்‌. 


1/94, சைனா பஜார்‌, மதராஸ்‌. 


ட! 20D 


மதனமஞ்சரி பார்மஸி, | 


| ஆரோக்கெ க்கக்‌ ற்‌ ப அவல்‌ 
இரு அருமருத அகள்‌ 


ரூபா 10 
உங்கள்‌ நரம்புகளையும்‌, தேகத்தையும்‌ பலப்படுத்தவும்‌, ஞாபக சக்தியைப்‌ பெறவும்‌, ரோய்களிலிருர்‌ துவி 
தலையடைர்து ஆரோக்கெ சுயராஜ்யத்தைப்‌ பெறவும்‌ சுலபமான வழி, 
ஆயுர்வேத ரத்ன பண்டிட்‌ டாக்டர்‌ N. V. ஸ்ரீ 

இணையற்ற ஒளஷதங்களிலேயே இருக்கின்றது. அவைகளை உபயோகித்து இன்ப வாழ்வு ஈடத்தச்‌ 


ஆயுர்வே திக பார்மஹி லிமிடெட்‌ சென்னை. 


கேட்லாக்‌ இனாம்‌. 


1 


ன அணை கக்க அனு க்களை கவை 


VELLALA STREET, 
Purasawalkam, MADRAS. 


:  சல்வம்‌ 


“மஹ சற்தனாதித்‌ தைலம்‌” 

ஒப்புயர்வற்ற இத்தைலம்‌ மூளைக்குப்‌ பலத்தை அளி 
த்து ஞாபக சக்தியை வளர்ப்பதிலும்‌ ஈரையை நீக்ி,கூர்‌ 
தலைக்‌ கருமையாகவும்‌ மழமழப்பாகவும்‌ வளர்ச்சி செய்து 
அறிவையும்‌ ஆற்றலையும்‌ வளர்ப்பதில்‌ பெயர்பெற்றது. 
கபால உஷ்ணம்‌, மறதி மனச்சோர்வு, மயக்கம்‌ மந்தப்‌ 
பார்வை, தலைவலிபோன்ற ரோய்களைப்‌ போக்கி ஆனம்‌ 
தத்தை அளிக்க வல்லது, மூளையைக்‌ குளிர்ச்சி செய்து 
மனோரம்மியக்தை வளர்க்கும்‌ இத்தைலம்‌ ஆயிரக்‌ 
கணக்கானவர்களால்‌ போற்றப்பட்டது. ஒரு முறை 
உபயோடித்துப்‌ பார்த்தால்‌ இதன்‌ அபாரசக்தியும்‌ பெரு 
மையும்‌ ஈன்கு விளங்கும்‌. 

1 மாதத்திற்கு உபயோகிக்கக்கூடிய 12 அவுன்ஸ்‌ 
புட்டி விலை ரூபா 8. 


ராமாசார்லு அவர்களின்‌ 


தந்தி விலாசம்‌ “கல்பம்‌' சேன்னை. 
ஏஜண்டுகள்‌ தேவை. விவரத்திற்கு எழுதவும்‌. 


| 


வித்வான்‌ த. சண்முகக்‌ கவிராயரின்‌. 
:: மகா பாரதம்‌ தமிழ்‌ வசனம்‌ :: 
திநத்தமான உயர்ந்த பதிப்பு 
இது சிறந்த இளேஸ்‌ காதிதத்தில்‌ ஈன்கு௮ச்சிடப்பட்டு 
கலிகோ பைண்டு செய்யப்பட்டிருக்றெது. 
(1) ஆதிபர்வம்‌ ரூ. 8. (2) சபா, ஆரணிய, விராட பர்வங்‌ 
அடம்யெது ரூ, 5. மற்ற பர்வம்‌ அச்சில்‌. 
பாலவிநோதினி ஆபீஸ்‌, 828, தண்டையார்ப்பேட்டை, 


வண்ணாரப்பேட்டை போஸ்ட்‌, மதராஸ்‌, 


மே 21, 1931] 


சிலி ப ல 899 


வரததமானம்‌ 


ஸ்ரீசிங்கேரிமட புதிய சங்கராசாரியார்‌:--ஸ்ரீசிங்கேரி 
மடத்திற்குப்‌ புதிய சங்கராசாரியார்‌ நியமன விஷய 
மாய்‌ மடத்தார்‌, பெங்களூர்‌ வாசியான ஸ்ரீமான்‌ 
ராமசாஸ்திரியின்‌ குமாரர்‌ பிரமசாரி ஸ்ரீ சநிவாஸ 
சாஸ்திரியார்‌ தெரிந்தெடுக்கப்பட்டார்‌. அவர்களுக்கு 
21-ந்‌. தேதியன்று ஸ்ரீசிங்கேரியிலுள்ள அுரந்தரா 
ஈதிக்கரையில்‌ அபிஷேகம்‌ கடைபெற்றது. இப்புதிய 
ஸ்வாமிகளின்‌ வயது 14. ஸ்வாமிகள்‌ ஸ்ரீஜெகத்குரு 


சந்திரசேகர பாரதியாரிடம்‌ உபதேசம்‌ பெற்று, சிகை 


யூ பண்டமும்‌ விலக்க, காஷாயம்‌ பெற்றுப்‌ பட்டம்‌ 
ஏறினார்‌. 


தத்ர 

பாரி திருகாள்‌:--வீரஞ்செரிந்த தமிழ்காட்டு வீர 
அம்‌ கொழுகொம்பின்றித்‌ துவண்டு துவண்டு வருந்‌ 
இய கொல்லையின்‌ முல்லைக்கு எல்லையில்‌ நல்லருள்‌ 
'கொண்டு தேரை ஈந்தவனும்‌, கடையெழு வள்ளல்‌ 
களில்‌ முதன்மை பெற்றவனும்‌, தமிழ்ப்‌ பெரு 
மூவேந்தர்களின்‌ கீர்த்தியைத்‌ தனது கொடைத்திறத்‌ 
தால்‌ மழுங்குவித்தவனும்‌ அம்மூவருடன்‌ போராடி 
உயிர்‌ நீத்தவனும்‌, அடியார்க்கடியாராயெ சுந்தர 
மூர்த்தி சுவாமிகளால்‌ தேவாரத்திலும்‌, திருவண்ணா 
மலை வாப்பிரசா தியாயெ அருணகிரி நாதரால்‌ திருப்பு 
கழிலும்‌, முற்காலப்‌ புலவர்களாதிய ஒளவைப்‌ 
பிராட்டியாராலும்‌, போற்றிப்‌ புகழப்பட்ட பறம்புமலை 
(பிரான்‌ மலைக்‌) கோமானாகிய பாரி வள்ளல்‌ திருநாள்‌ 
நாளது வைகா மாதம்‌ 18-மே 81-ந்தேதி ஞாயிற்றுக்‌ 
இழமையன்‌ ற வருகிறது. 

ஆ 

ஜவுளி பகிஷ்காரம்‌ இந்தியா கவர்ன்மெண்டின்‌ 
உள்நாட்டிலாகாக்‌ காரியதரிசியான மிஸ்டர்‌ எமர்ஸ 
னுடன்‌ சமீபத்தில்‌ செய்த சம்பாஷணையின்‌ பய 
கக்‌ காந்திஜீ (6 யெளவன இந்தியா' பத்திரிகை 
யில்‌ மறியலைப்பற்றி, ஒரு வியாச மெழுதியிருக்கறோர்‌. 
அதில்‌ அவர்‌ மறியல்‌ எப்பொழுதும்‌ அமைதியாக 
நடைபெறுவதாக இல்லை என்று மாகாண கவர்ன்‌ 
மெண்டுகளிடமிருந்‌து இந்தியா கவர்ன்மெண்டிற்குப்‌ 
புகார்‌ வருவதாகக்‌ காங்கிரஸ்காரர்களுக்கு ஞாபக 
மூட்டிவிட்டு எழுதுவதாவது :--இந்தப்‌ புகார்கள்‌ 
எவ்வளவுதூரம்‌ நியாயமானவை என்பது எனக்குத்‌ 
தெரியாது, ஆனல்‌ உடன்பாட்டை நிறைவேற்றி 
வைப்பதில்‌ அதிகாரிகள்‌ தங்கள்‌ பகுதியை எப்படிச்‌ 
செய்தபோதிலும்‌ நாம்‌ ஈமது பகுதிக்குரிய நிபந்தனை 
களை நிறைவேற்றி வைப்பதில்‌ அதிக கண்டிப்பாக 
இல்லாமல்‌ இருக்கமுடியாது. காம்‌ ஈமக்குரிய நிபந்‌ 
தனைகளை அனுசரிப்பதில்‌ எவ்வளவுக்கெவ்வளவு 


கண்டிப்பாக இருக்கரோமோ அவ்வளவுக்கவ்வளவு 
நமக்குப்‌ பலமும்கெளரவமும்‌ ௮ இகரிக்குமென்பதை 
மனதில்‌ கொள்ளவேண்டும்‌. நேராகவோ அன்றி 
மறைமுகமாகவோ நிர்ப்பந்த மெதுவு மிருக்கக்‌ 
கூடாது. ஜாடையாகக்கூடப்‌ பயமுறுத்தக்‌ கூடாது. 
இதனால்‌ 5 மறியல்காரர்களுக்குமேல்‌ ஒரே இடத்தில்‌ 
ஒரேகாலத்தில்‌ மறியல்‌ வேலை செய்யக்கூடாது, மரி 
யாதையாகவும்‌ வினயமாகவும்‌ வேண்டிக்கொள்ளவும்‌ 
அண்டுப்‌ பிரசுரங்களை வழங்கவும்‌ வேண்டும்‌. இதற்கு 
அதிகப்படியாக எதவும்‌ செய்யக்கூடாது. வாக்கு 
மீறி ஈடப்பதற்காக அந்நியத்‌ துணி வியாபாரிக்கு 
அபராதம்‌ விதிக்கக்கூடாத.  அர்நியத்துணியை 
வாங்குகன்றவரைக்‌ கூச்சலிட்டுக்‌ கேலி செய்யக்‌ 
கூடாது. அவர்களைச்‌ சூழ்ந்து வியூகம்‌ வகுத்து 
நிற்பதுபோல நிற்கவும்‌ கூடாது. ரஸ்தாக்களில்‌ படுத்‌ 
அக்கொண்டு வழிகளைத்‌ தடைப்படுத்தவும்‌ கூடாது. 
இம்மாதிரியான நிர்ப்பந்தங்களுக்‌ குட்பட்டு மறியல்‌ 
செய்வதில்‌ பலனில்லை என்று நினைக்ரெவர்களிருந்‌ 
தால்‌ அவர்கள்‌ மறியலை விட்டுவிடலாம்‌. தங்களு 
டைய கண்ணுக்கெதிரில்‌ அந்நியத்துணி விற்கப்‌ 
படும்படி. அவர்கள்‌ விட்டுவிடுவது உசிதம்‌. 

அந்நியத்‌ அணி விற்பனையைத்‌ தடுப்பதற்காக நாம்‌ 
உடன்பாட்டின்‌ வாசகத்தை அல்லது கருத்தை 
மீறுவதைவிட அந்நியத்‌ தணி விற்பனை நடைபெறும்‌ 
படி. விட்டுவிவெது உசிதமானது. காங்கிரஸ்‌ செய்தி 
யானது பாமர ஜனங்களுள்‌ பரவி கதர்‌ தத்துவ 
ஞானம்‌ அவர்களுள்‌ எல்லாம்‌ ஏற்படும்பொழுது 
தான்‌ அர்நியத்துணி பகிஷ்காரம்‌ வெற்றிபெறும்‌. 
உண்மையான பிரசாரவேலையும்‌ உற்பத்திவேலையும்‌ 


நடைபெற வேண்டியத கிராமங்களில்தான்‌. அந்நியத்‌ - 


துணி பகஷ்காரமான அ அதன்‌ பொருளாதார, சமூ 
கப்‌ பலன்களுக்காகக்‌ கையாளப்‌ படுவதால்‌ ஜப்பா 
னிய இத்தாலிய ஜவுளிகளையும்‌ நூலையும்‌ பிரிட்டிஷ்‌ 
ஜவுளி நூல்‌ இவற்றைப்போல்‌ பகிஷ்கரிக்க வேண்டிய 
தவசியம்‌. ஜப்பானியத்‌ துணி கதருடனும்‌ இந்திய 
அலைத்துணிகளுடனும்‌ அதிகம்‌ போட்டி போடுவ 
தால்‌ அதனைப்‌ பகிஷ்கரிக்க வேண்டியது அதிக அவ 
சியமாறெது. இவ்வாறு செய்கையில்‌ ஜப்பானிடம்‌ 
நமக்குத்‌ துவேஷ மெதுவுமில்லை. தேசத்தின்‌ பொரு 
ளாதார அவசியத்தை முன்னிட்டு நாம்‌ அந்நியத்‌ 
துணியைப்‌ பகிஷ்கரிக்கின்றோம்‌. மேற்கண்ட முறை 
யில்தான்‌ கள்ளு சாராயக்‌ கடைகளையும்‌ மறியல்‌ 
செய்யவேண்டும்‌ குடிகாரர்‌ வீடுகளுக்குள்‌ மதுவிலக்‌ 
குச்‌ செய்தி பரவினால்தான்‌ கள்ளு சாராயக்‌ கடை 


மறியலும்‌ இறுதியில்‌ வெற்றி பெறும்‌, 


நூ ஆஆஆ ஆ ஆ ஆஆஆ. ஆஆஆ ஆூஷஆூ ஆ ஆஆஆ ஒஷ ஆ ஆ ஆ ஆ ஆஆ ஆஆஆ ஆஆஆ ஆஆஆ ஓ 


குழந்தைகளுக்கு : 
ஸ்ரீகர கஸ்தூரி மாத்திரை 
கோரோசனை மாத்திரை 
சித்ர தைலம்‌, 

“பால சுதா” (Reg) 
அமிர்தாமலக தைலம்‌ 
குழந்தை கட்டிக்கும்‌ 

ஜ்வரக்‌ கட்டிக்கும்‌ 
டிப்போ, பம்பாய்‌ i கட. 
கல்கத்தா க்‌ 


ஆ ஆஆஆ ஆஆ ஆ ஆஆஆ ஆ, ஆ. ஆ ஆஆ ஆ ஆ ஆ 


ஆ ஆஆஆ ஆக ஆஆ ஆஆஆ ஆஆஆ ஆஆ உ ஆஆஆ 


ஆயுர்வேத வித்வான்‌ B. V. பண்டிட்‌, சத்‌ வைத்தியசாலை, 


நஞ்சன்கூடு பப்பட்‌ அஞ்சன்கூ, 


கால்‌ எஜனண்டகள்‌ புனை டெட்‌ ஆஅன்ஸர்ன்‌, பந்தர்‌ தெ௫ு மதறாஸ்‌, 


டானிக்குகள்‌: 
சாவனப்பிராசா 
திராக்ஷரபாக 
பாதாமி ரசாயனம்‌ 
ஜீவஹுஃதா (Reg:) 
பீருங்காமலக தைலம்‌ 
ஸ்பெஷல்‌ மருந்து (15 நாட்‌ 
ளுக்கு ரூ. (2-0-0) பிரான்சு: 
Ww. மதுரை 
= 2 , 
கை காஞ்சீபுரம்‌. 


ஒஷ ஆூஷ ஆஆஆ ஆஆஆ ஆ ஆ ஆ ஆஆ ஆ ஆ ஆஆ 


ஒஆஷஆூஆூஆூதூ ஆ ஆ ஆ ஆ ஆஆஆ ஆ, ஆ ஆ ஆ ஆ ஆ 


11 


KALANILAY AM. 
Rea. No, M, 2324. 


(oY mmm | mmc | | 0 mE | வகை ர்‌ வைகை | | om {cc 


TT 


400 ட கலர நிலயம்‌ | [ம 21, 1931 


ம 
க த்‌ 3 
ந ஜி © "அதத மஹா.ராஜாக்களாலும்‌ ரச்கணக்கான பிரபுச்களா 
0 ர்‌ பிரபல ஜே ர்‌ தி ஆடா உ: தூம்‌ தடன்றாற்து 0! த யத்‌ திரங்களும்‌ னை - 
ஒரு ஜாதகம்‌ கணிக்க ரூ. 2. நேரில்‌ ஒரு ஜாதகம்‌ பார்க்க ரூ. 5. ஒரு வருஷ பலன்‌ ஏழு ரூபா 5. எதிர்காலத்தைப்‌ ரி 
பற்றின 8 கேள்விகளுக்கு ரூ. 1. மேல்‌ கேள்வி 1-க்கு அணா 8 (ஜாதகம்‌ அல்லது எழுதும்‌ சோம்சேவை) (தமோ | 

ம. ஸ்ரீனிவாஸாசாரியார்‌, 

பி 218 தங்கசாலை வீதி, மதா. 


த ஞானபோதினி விலை அணா 8. பண்டித காழியூர்‌, 
TTT 


நகு க ககக த குக ந கக க க க க க ல ல்‌ வே ஆஆ 
ஓ ட்‌ உ 
கலாதிலய முன்னைய இதழ்கள்‌ 
மூன்றாண்டு இதழ்களும்‌ பயிண்டுசெய்தும்‌ செய்யாமலும்‌ கிடைக்கும்‌ 
முதல்‌ ஆண்‌6:--ராமாயணம்‌--பால காண்டம்‌, அகப்பொருள்‌ வரலாறு, காந்தார நாட்டுக்‌ கட்‌ 
டழூ எனும்‌ இறந்த நாவல்‌, மலர்‌ வனம்‌, பழமுதிர்சோலை, தமிழ்ப்‌ பாடம்‌, கண்ணப்ப நாயனார்‌ சரித்திர 
ஆராய்ச்சி, முதலிய பல அரிய கட்டுரைகள்‌. 
இரண்டாமாண்‌:-—அப்பர்‌ தேவார ஆராய்ச்சி, நாவல்‌, ஆங்க்‌ கட்டுரை மொழிபெயர்ப்‌], 
கம்பராமாயணம்‌] பால காண்டம்‌, அகப்பொருள்‌, தமிழ்ப்‌ பாடம்‌ ஆய பல அரிய கட்டுரைகள்‌. 
மூன்றாமாண்டூ:--கம்பராமாயணம்‌--அயோத்தியா காண்டம்‌, மானத சாத்திரம்‌, குறுந்தொகை 
(உரையுடன்‌) ஸமஸ்‌ருத நாடக மொழிபெயர்ப்பு. அனைய பல கட்டுரைகள்‌. 
தோல்‌ பயிண்ட--விலை உள்கா6 ர.10--0--0, வெளிநாடு ரூ.1 1-8-0. 
விலாசம்‌: (தபால்‌ சார்ஜ்‌ உள்பட.) 
கலாநிலயம்‌, புரசைபாக்கம்‌, சென்னை. 


ஆஆஆ ஆஆ ஆ௧௯ூ௮ஆ௯ஆ௯ூ ௯௯௯ ஆஆஆஆ ஆஆஆ ஆஆஆ ஆஆஆ ஆஆஆ ஆஆஆ ஆஆ ஆஆஆ ஆ 


ஆஆஆஆஆ ஆஆஆ ஆஆஆ ஆஆ 


ஒஆ ஆஆஆ ஆஆ துல ஆ ஆ ஆ. ஆஆஆ 


ஒஷூஆஆஆஆ 


இரண்டு ஸம்ஸ்க்ருத 
மஹாகாவியங்களின்‌ 
தமிழ்‌ மொழி பெயர்ப்பு. 
ஆயுர்வேத பூஷண பண்டித 


எம்மிடம்‌ கிடைக்கும்‌ புத்தகங்கள்‌ 
1. குலசேகர ஆழ்வார்‌ அருளிய பெருமான்‌ தீர 
மோமி:--மூலமும்‌, பு. பா. இரத்தினசபாபதி நாய்க்‌ ்‌ 
கர்‌ எழுதிய பதவுரை, விசேடவுரை, சரித்திரச்‌ குறிப்பு, | 
எம்‌. துரைசாமி ஐயங்கார்‌ அவர்களால்‌ 
மோழி பேயர்க்கப்‌ பட்டவை. 
காதம்பரி | 
சர்திருத்திய பதிப்பு 
1400 வருஷங்களுக்கு முன்‌ ஸ்ரீ பட்டபாணன்‌ 
இயற்றிய ஸம்ஸ்கிருத காதம்பரீயின்‌ மொழி பெயர்ப்பு 
கதை வெகு அற்புதமானது. பண்டைக்காலத்திய இர்‌ 
இய நாகரீகத்தை விளக்கும்‌ வர்ணனைகள்‌. வாக்கெ ஈடை 
தமிழில்‌ இனிதாகவும்‌ எளிதாகவும்‌ அமையப்பெற்றது. 


காதம்‌ பரீயைப்‌ படிக்கையில்‌ இரஸிகர்‌ உணவும்‌ ன 


இலக்கணக்‌ குறிப்புடன்‌ கூடியது. விலை மார்பில்‌ 
ரூ. 1-0-0. கலிகோ ரூ. 1-4-0. 

2. அகத்திய முனிவர்‌ அருளிய தறேழத்து அந்‌ |! 
தாதி: _ முருகக்‌ கடவுளை உபாசனை செய்வதற்குரியதாய்‌ 
ஷடாக்ஷரத்தின்‌ வைபவத்தை அகத்தியரே பாடியுளார்‌ 
என்று கருதலாகும்‌ நூறு செய்யுள்‌ கொண்டது. டாக்டர்‌ || 


அணா 12. 

8, கட்பராமாய்ணம்‌-பாலகாண்டம்‌:_ 7. N. சேஷா |] 
பார்‌?? என்பது வித்வான்‌௧ளின்‌ பழமொழி. அரேக | சலம்‌ ஐயர்‌ பதிப்பு. கவியின்‌ சொற்கொண்டே பாட்டின்‌ 
படித்த வித்வான்‌௧ளும்‌ ஸ்த்ரீகளும்‌ இக்காதம்பரீயைப்‌ 
புகழ்ச்‌ து வருகிறார்கள்‌. விலை ரூ. 1--8-- 

மேக ஸந்தேசம்‌. 

ஸ்ரீ காளிதாஸ மஹாகவி இயற்றிய ஸம்ஸ்இருத காவ்‌ 
யத்தின்‌ அழயெ தமிழ்‌ மொழி பெயர்ப்பு, ஒவ்வொரு 
பத்தியமும்‌ ஒரு பதம்‌ விடாமல்‌ மொழி பெயர்க்கப்பட்‌ 
டிருக்கிறது, சாப வசத்தால்‌ மனைவியை விட்டுப்‌ பிரிந்த 
ஒரு யக்ஷன்‌ தன்‌ மனைவிக்குத்‌ தூது அனுப்பும்‌ விஷயம்‌ 
வெகு மனோஹரமாய்‌ அமைர்துள்ள து. தமிழ்‌ ஈடை 
வெகு இனிது. ஒவ்வொரு பக்கத்தில்‌ அரும்பத உரை 
யும்‌ உபகதைகள்‌ முதலியதைப்‌ பற்றிய அநுபர்தம்‌, முக 
வரை முதலியன வெகு உபயோகமரயிருக்கும்‌. 

தற்கால விலை ரூ. 0--14--0 
இரண்டூ நூல்களும்‌ ஒரே தடவையில்‌ விலை ரூ 2. 
தபால்‌ சார்ஜு முதலியது வேறு. 
வைத்திய கலாநிதி - ஆபிஸ்‌. 
85. வேள்ளாழத்தேரு, வேப்பேரி, மதராஸ்‌ 
| EE {0 om | rd - 
Printed at the B. N. Press, Mount Road and Published by Mr. E. Kumariah, B.A4 B.L. (Editor) 


பொருளைத்‌ தெரியும்‌ வண்ணம்‌ உரைவரையப்பட்டுள து. 
அரும்பதவுமையும்‌ விசேஷக்‌ குறிப்புகளும்‌, சேர்க்கப்‌ ப. 


i 8. அருணாசலம்‌ பிள்ளையின்‌ உரையுடன்‌ விலை | 
பட்டிருக்கின்‌ றன. விலை ரூ. 2-6-0. 

4. ஏமாங்கதத்‌ திளவரசன்‌:_— ஸ்ரீமான்‌ 11. N- சேதா 
சலம்‌ ஐயர்‌ B.A. B.L. எழுதியது. இலக்கிய நயம்‌ அலங்‌ ஈ 
குமோர்‌ காதர்‌ கதை. விலை ௬. 1.0-0. 

5. ழரகன்‌-— ஜர்‌ உழவன்‌: ஸ்ரீமான்‌ K. 5. வெம்‌ 
கடரமணி M.A. BL. ஆங்கிலத்தில்‌ வரைந்த நாவல்‌ 
நூல்‌, ஸ்ரீமதி இருஷ்ண குமாரி தமிழில்‌ மொழி பெயர்த்‌ ||. 

துள்ளார்‌. விலை ரூ, 1-8-0. 

௦ 
திருக்குறளை ஆராய விரும்புவோருச்கு மிகவும்‌ உபயோக 
மானது. விலை அணா 12. 

கலாரிலயம்‌ ஆபீஸ்‌, புரசைவாக்கம்‌, சேன்னை. 


௦. 
6. திநக்தறனள்‌:--மார்க்க சகாயம்‌ செட்டியார்‌ பதிப்பு. | 
| சரம்‌ ஆப்ஸ்‌ பரசைவாக்க்‌, சன்ன. | 


பன்னக வைட அன்‌ பலக்‌ னை வைகையை கவச 


oo சக சைகை -ணனிக -கைககசகக-கை 


